சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்த்துறை 
திருக்குறள்‌ ஆராய்ச்சிப்‌ பகுதி ' 
வெளியீடு--1. 


திருக்குறள்‌ ஆராய்ச்சி 2 1. 
யாப்பு அமைதியும்‌ பாட வேறுபாடும்‌ 


யொதுப்‌ பதிப்பாசிரியர்‌ : 
பேராசிரியர்‌ டாக்டர்‌ மு. வரதராசனார்‌ 
தமிழ்த்‌ துறைத்‌ தலைவர்‌ 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 


சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 
1971 


A STUDY OF PROSODY AND VARIOUS 
- READINGS IN TIRUKKURAL 


‘ M. SHANMUKHAM PILLAI 
‘ Lecturer in Tamil 
Tirukkural Endowment Research Centre 
University of Madras 


UNIVERSITY OF MADRAS - 
1971 


திருக்குறள்‌ ஆராய்ச்சி: 7 
யாப்பு அமைதீயும்‌ பாட வேறுபாடும்‌ 


ஆசிரியர்‌: 
மு. சண்முகம்‌ பிள்ளை 
- தமிழ்‌ விரிவுரையாளர்‌ 
திருக்குறள்‌ ஆராய்ச்சிப்‌ பகுதி 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 


சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 
1971 


முதற்‌ பதிப்பு--1971 


6 சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 


விலை ரூ. 7-50 


அவ்வை அச்சுக்கூடம்‌, சென்னை - 12, 


துணைவந்தரின்‌ அணிந்துரை 


. திருக்குறள்‌ தமிழில்‌ மலர்ந்தது; பல மொழிகளில்‌ பெயர்ந்தது; 
உலகம்‌ முழுவதும்‌ மணம்‌ பரப்பி வருவது. இது தமிழ்‌ மறை; 
உலகப்‌ பொது மறை. 


காலஞ்சென்ற டாக்டர்‌ ஆல்பர்ட்‌ சுவைட்சர்‌ உலகப்‌ பெரும்‌ 
தொண்டர்களில்‌ ஒருவர்‌; மாந்தர்‌ தொண்டிற்குத்‌ தம்‌ வாழ்வைப்‌ 
படைத்த கல்லார்‌; நுண்மாண்‌ நுழைபுலமிக்க அறிஞர்‌; சிறந்த 
சிந்தனையாளர்‌. அப்‌ பெரியார்‌, 


“ஒழுக்கமே மனிதனுடைய உயர்ந்த குறிக்கோளாக 
“இருக்க வேண்டும்‌ என்பதை மிகுந்த உறுதியோடு வள்ளுவர்‌ 
கூறியிருக்கிறார்‌. ஒவ்வொருவனும்‌ தனக்குத்‌ தானே செய்ய 
வேண்டிய கடமை என்ன? மற்றவர்களுக்குச்‌ செய்ய 
வேண்டிய கடமை என்ன ? என்பனவற்றையெல்லரம்‌ சிறந்த 
பண்பாட்டோடும்‌ மதிநுட்பத்தோடும்‌ வள்ளுவர்‌ பேசுகருர்‌. 
உலக இலக்கியத்தில்‌, இத்தகைய மாண்புமிக்க மெய்யறிவு 
வேறு எந்நூலிலும்‌ இத்துணைச்‌ சிறப்பாகப்‌ பொலிவுறவில்லை 
என்று சொல்லலாம்‌”* 


என்று போற்றியுள்ளமை இங்குக்‌ கருதத்தக்கது. 


இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருக்குறள்‌ தோண்டத்‌ தோண்டத்‌ 
துலங்கும்‌ மணிச்‌ சுரங்கமாய்‌ விளங்குகிறது. அவ்வக்‌ காலத்திற்‌ 
கேற்ற அறிவொளியை வழங்கி எக்காலத்திற்கும்‌ எல்லார்க்கும்‌ 
உரிய வாழ்க்கை இலக்கியமாய்‌ விளங்குவதே திருக்குறளுக்குரிய 
சிறப்பாகும்‌. திருக்குறளுக்கு இது வரையில்‌ எத்தனையோ 
ஆராய்ச்சி நூல்கள்‌ வெளிவந்துள்ளன. 


சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்தின்‌ திருக்குறள்‌ ஆராய்ச்சி 
“வெளியீட்டு வரிசையில்‌ முதல்‌ இடம்‌ பெறும்‌ இந்நூலைப்‌ புலவர்‌ 
திரு. மு. சண்முகம்பிள்ளை அவர்கள்‌ அரிதின்‌ ஆராய்ந்து இயற்றி 
யுள்ளார்‌. “திருக்குறள்‌ யாப்பு அமைதியும்‌ பாட வேறுபாடும்‌” 
என்னும்‌ தலைப்புக்‌ கொண்ட இக்‌ நூல்‌ ஒரு புதிய முயற்சி. இப்‌ 
பொருள்‌ பற்றி முதன்முதல்‌ எழுதப்‌ பெற்ற முழுமையான நூல்‌ 
இது. 


இந்நூலுள்‌ குறள்‌ வெண்பாவின்‌ இலக்கண அமைதியும்‌, 
வள்ளுவர்‌ குறள்‌ வெண்பாவைத்‌ தேர்ந்து எடுத்துச்‌ கொண்டமைக்‌ 
குரிய காரணமும்‌, அதனால்‌ அற நூலாகிய திருக்குறள்‌ அடைக்‌ 
துள்ள சிறப்பும்‌ விரிவாக விளக்கப்‌ பெற்றுள்ளன. மேலும்‌, 


vi 

திருக்குறளில்‌ உரையாசிரியர்கள்‌ காட்டுகின்ற பாட .வேறு 
பாடுகளும்‌, அவற்றிற்கு அவர்கள்‌ வரைந்துள்ள உரை விளக்கத்‌ 
தால்‌: தெளிவுறும்‌ மூல நூலாசிரியரின்‌ நுட்பமான கருத்துக்களும்‌ 
ஆராயப்‌ பெற்றுள்ளன. பண்டை உரையாசிரியர்கள்‌ மட்டும்‌ 
அல்லாமல்‌, அண்மைக்‌ காலத்திய பதிப்பாசிரியர்கள்‌ மேற்‌ 
கொண்ட பாடங்களும்‌, அவற்றின்‌ வன்மை மென்மைகளும்‌ சுட்டிக்‌ 
காட்டப்பட்டுள்ளன. 


இந்‌ நூல்‌, சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்ப்‌ பேராசிரியராய்‌ 
இருந்த டாக்டர்‌ மு. வரதராசனார்‌ அவர்கள்‌ மேற்பார்வையில்‌ 
தகுதிமிக்க அறிஞர்களுள்‌ ஒருவரான, புலவர்‌ மு. சண்முகம்பிள்ளை 
அவர்களால்‌ நடத்தப்பெற்ற ஆராய்ச்சியின்‌ பயனாக வெளிவரும்‌ 
ஆய்வுரையாகும்‌. 


இத்தகைய விழுமிய ஆராய்ச்சி நூல்கள்‌ திருக்குறளைப்‌ பற்‌.றி 
இயற்றப்‌ பெறுவதற்குக்‌ காரணமாக இருப்பது, தமிழக அரசு 
இரண்டாவது உலகத்‌ தமிழ்‌ மாநாட்டின்‌ போது, மனமுவந்து 
நிறுவிய திருக்குறள்‌ ஆராய்ச்‌ அறக்‌ கட்டகாயே ஆகும்‌. தமிழக 
அரசின்‌ நல்லுதவி கிடைத்திராவிட்டால்‌ இத்தகைய ஆராய்ச்‌ சியும்‌, 
இதன்‌ விளவான அரிய நூல்களும்‌, ஊமையன்‌ கண்ட கனவாகி 
யிருக்கும்‌. தமிழக அரசு .காலத்தினாற்‌ செய்த இப்‌ பேருதவி, 
தமிழை வளர்க்கும்‌ ஈரம்‌. இவ்வறக்‌ கட்டளையை நிறுவிய தமிழக 
அரசுக்குச்‌ சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ பெரிதும்‌ நன்றி செலுத்தக்‌ 
கடமைப்பட்டிருக்கிறது. தமிழ்‌ தழைக்கத்‌ துணை; நிற்பதன்றித்‌ 
தமிழக அரசுக்கு வேறு என்ன கைம்மாறு செய்ய வல்லோம்‌? 


தமிழ்ப்‌ பொது மறை மக்கள்‌ நெறியாகுக ! அன்பும்‌ அருளும்‌ 
அறனும்‌ பொதுவாகுக! அவற்றிற்கு இத்தகைய நூல்கள்‌ துணை 
ஆகுக ! 
நெ. து. சுந்தரவடிவேலு 
14—4_—71 
(தமிழ்ப்‌ புத்தாண்டு நாள்‌) 


நூன்முகம்‌ 
“திருக்குறள்‌ யாப்பு - அமைதியும்‌ பாட வேறுபாடும்‌” என்னும்‌ 

இந்நூல்‌, பெயருக்கு ஏற்ப இரு பகுதிகளாக உள்ளது. முதற்‌ 
' பகுதி “திருக்குறள்‌ யாப்பு அமைதி; இரண்டாம்‌ பகுதி “திருக்குறள்‌ 
பாட வேறுபாடு”. ;யாப்பு' என்பதைக்‌ குறிப்பதற்கு, பா, பாட்டு, 
தூக்கு, தொடர்பு, செய்யுள்‌ என்னும்‌ சொற்களும்‌ வழங்கும்‌. 

யாப்பும்‌ 

“தூக்கும்‌ பாட்டும்‌ தொடர்பும்‌ செய்யுளை 

நோக்கிற்‌ றென்ப நுணங்கி யோரே?” 
எனவரும்‌ ஒரு பழஞ்‌ சூத்திரத்தாலும்‌ இது விளங்கும்‌, இப்பெயர்‌ 
கள்‌ எல்லாம்‌ காரணப்பெயர்களே, பா, பாட்டு, தூக்கு என்பன 
ஓசையும்‌ தாளமும்‌ ஒக்க அமைந்து பாடுவதற்குரிய பண்புகள்‌ 
வாய்ந்தது என்னும்‌ இயல்புபற்றிப்‌ பிறந்தவையாம்‌. யாப்பு? 
என்பது கட்டப்படுவது என்றும்‌, “செய்யுள்‌” என்பது செய்யப்‌ 
படுவது என்றும்‌ பொருள்படும்‌. “தொடர்பு” என்பதும்‌ சொற்கள்‌ 
தொடர்ந்து கட்டுக்‌ கேரப்புக்குள்‌ அமைந்து இசைத்‌ தொடர்புபட 
வருவது என்னும்‌ கருத்தால்‌ எழுந்ததாகும்‌. 


யாப்புக்குரிய இலக்கணம்‌ வகுத்த சான்றோருள்‌ ஒருவராகிய 
தொல்காப்பியர்‌ தமது நூலுள்‌ “செய்யுளியல்‌” என்று வழங்கு 
கின்றார்‌. பிற்கால இலக்கண நாலார்களோ யாப்பு” என்பதை 
நூற்பெயராக, அல்லது இயலின்‌ பெயராக ஆண்டுள்ளனர்‌. 
ஆகவே, “செய்யுள்‌”, “யாப்பு? என்னும்‌ இரண்டும்‌ பெருவழக்காக 
வருவன என்பதும்‌, “யரப்பு' என வழங்குதலே பிற்காலப்‌ பெரு 
வழக்காயிற்று என்பதும்‌ தமிழ்வரலாற்றால்‌ தெரியவரும்‌, எனவே, 
செய்யுளின்‌ இயல்புகளை ஆராயும்‌ இந்நூலுக்கும்‌ “யாப்பு ப்‌ 
என்று பெயர்‌ கூட்டப்‌ பெற்றது. 


வள்ளுவப்‌ பெருந்தகையாரும்‌ கட்டு, பிணைப்பு என்னும்‌ 
பொருளில்‌ 'யாப்பு' என்னும்‌ சொல்லைப்‌ பயன்‌ படுத்தியுள்ளார்‌. 
“கழல்‌ யாப்பு” (குறள்‌, 777), 'யாப்பினுள்‌ அட்டிய நீர்‌” (குறள்‌, 1093) 
எனவரும்‌ திருக்குறள்‌ தொடர்கள்‌ மேலதற்குச்‌ சான்றாகும்‌. 
என்றாலும்‌, இங்கே செய்யுள்‌ என்னும்‌ பொருள்‌ கருதப்படவில்லை, 
“இசைப்பாட்டு என்னும்‌ பொருளில்‌ வள்ளுவர்‌ வழங்கிய சொல்‌ 
“பாடல்‌” என்பதாம்‌. “பண்‌ என்னாம்‌ பாடற்கு இயைபின்‌ றேல்‌: 
(குறள்‌, 573) என்னும்‌ திருக்குறள்‌ தொடர்‌ பண்ணொடு பயின்று 
வருவது “பாடல்‌” என்று அழைக்கப்பெறும்‌ என்பதை அறிவிக்‌ 
கிறது. ஆகவே, பாவின்‌ பொது இயல்புகளைக்‌ கருதும்போது 
“செய்யுள்‌” அல்லது யாப்பு என வழங்குதலே நேரிது என்பது 
புலனாம்‌. 


viii 


“திருக்குறள்‌ யாப்பு” என்னும்‌ போது குறள்‌ யாப்பே இம்‌ 
நூலில்‌ இடம்‌ பெற்றுள்ளமை யாவரும்‌ அறிந்ததே. குறள்‌ யாப்பின்‌ 
இயல்புகளைக்‌ காண்பதற்கு உறுதுணையாகப்‌ பொதுவகையில்‌ 
யாப்பின்‌ உறுப்புகளைப்பற்றிய இயல்புகள்‌ நன்கு தெளியப்படல்‌ 
வேண்டும்‌ அன்றோ? ஆகவே, பாவின்‌ பொது இயல்புகளையும்‌ 
எடுத்துக்காட்டி, அவற்றுள்‌ குறள்‌ யரப்பில்‌ பயின்று வரும்‌ ' 
இயல்புகள்‌ சிறப்பாக இந்நூலுள்‌ விளக்கப்பட்டுள்ளன. பாவின்‌ 
கட்டுக்‌ கோப்புக்கு. நிலைக்களமாகிய தொடைகளின்‌ இயைபுகள்‌ 
இதில்‌ பெரும்‌ பகுதியாக அமைகின்றன. "திருக்குறளில்‌ யாப்‌ 
பிலக்கண நூலார்‌ வகுத்துரைக்கும்‌ தொடை வகைகள்‌ எல்லாம்‌ 
பொருந்தி வருகின்ற பான்மை ஏற்ற எடுத்துக்‌ காட்டுகளால்‌ 
விளக்கப்‌ பெற்றுள்ளன. எல்லாவற்றையும்‌ பொருத்திப்‌ பார்க்கும்‌ 
போது பிறர்‌ எவ்வெவ்வகையான செய்யுள்‌ மரபுகளை மேற்‌ 
கொண்டிருக்கின்றார்களோ, அவ்வகை மரபுகள்‌ எல்லர்ம்‌ திருக்‌ 
குறள்‌ பாக்களிலும்‌ விரவி வருதல்‌ வியப்புத்‌ தருவதாயுள்ளது. 
திருக்குறளே எல்லாவற்றிற்கும்‌ மூலபண்டாரமாக ஒளிவீசித்‌ 
திகழ்வது என்னும்‌ உண்மையும்‌ இதனால்‌ புலப்படும்‌. இவ்வகை 
அமைப்புகளால்‌ வள்ளுவருடைய ஆழ்ந்தகன்ற பெரும்‌ புலமை 
நமக்குத்‌ தெள்ளிதின்‌ விளக்கமாகும்‌. ்‌ 


பாட வேறுபாடு? என்பது பாட்டின்‌ வடிவம்பற்றியதோர்‌ 
கூறுபாடு. ஆதலால்‌, யாப்பு அமைதியோடு இது பெரிதும்‌ இயை 
புடையதாகும்‌. எனவே, ' திருக்குறள்‌ பாடவேறுபாடுகளையும்‌ 
உடன்‌ ஆராய்நீது, யாப்பு அமைதியோடு சேர்த்து வெளியிடுதல்‌ 
தக்கது எனக்‌ கருதிப்‌ பின்னர்‌ அவ்வேறுபாடுகளும்‌ ஆராய்ந்து 
தொகுத்து, அவைபற்றியும்‌ விளக்கம்‌ எழுதப்பெற்றது. திருக்‌ 
குறள்‌ பாடவேறுபாடுகளின்‌ வரலாறுகள்‌ உரையாசிரியர்களின்‌ 
காலம்‌ முதற்கொண்டு முறையே விவரிக்கப்பட்டுள்ளன. பாட 
வேறுபாடுகளின்‌ தொகுப்பு அட்டவணையும்‌ நூலின்‌ இறுதியில்‌ 
தனிப்‌ பிற்சேர்க்கையாக இணைக்கப்‌ பட்டிருக்கிறது. 


பொருள்‌ விளக்கத்திற்கு மேலும்‌ இன்‌ நியமையாதன வான 
குறிப்புகள்‌ அந்தந்தப்‌ பக்கங்களிலேயே அடிக்குறிப்பாகத்‌ தரப்‌ 
படாமல்‌, ஒவ்வொரு பகுதியின்‌ முடிவிலும்‌ “குறிப்புகள்‌” என்னும்‌ 
தலைப்பின்கீழ்‌ ஒருசேரத்‌ தொகுத்துத்‌ தரப்பட்டுள்ளன. நரலினுள்‌ 
குறிப்புகள்‌ வரும்‌ இடங்களைச்‌ சுட்ட ஒன்று முதலாகத்‌ தொடர்‌ 
எண்‌ கொடுக்கப்‌ பட்டிருக்கிறது. இக்குறிப்புகள்‌ ஆராய்ச்சி 
யாளர்க்கு மட்டுமே தேவைப்படுவதாதலாலும்‌, பொருட்‌ பகுதியில்‌ 
படிப்பார்க்கு இடையறவு செய்யும்‌ ஆதலாலும்‌, இறுதியில்‌ 
தொகுத்து அமைப்பது இக்கால ஆசிரியர்களிடையே காணும்‌ ஒரு 
முறைமையாகும்‌. இம்‌ முறைமை இந்நூலுள்‌ மேற்கொள்ளப்‌ 
பெற்றிருக்கிறது. 


்‌] 


Ix 


நூலின்‌ இறுதியில்‌ “பொருட்‌ குறிப்பு அகராதி” என்னும்‌ ஒரு 
பகுதியும்‌ சேர்க்கப்பட்டிருக்கிறது. இது நூலின்‌ இருபகுதி 
களுக்கும்‌ பொதுவாக நூல்‌ முழுமைக்கும்‌ உரிய அகராதி ஆகும்‌. 
மேற்கோளாக நூலுள்‌ எடுத்தாளப்‌ பெற்ற நூற்பெயர்‌, ஆசிரியர்‌ 
பெயர்‌, விவரிக்கப்‌ பெற்ற பொருட்‌ பகுதிகள்‌, மரபுவழிப்‌ பெயர்கள்‌ 
முதலியனவெல்லாம்‌ இதில்‌ இடம்பெற்றுள்ளன. 


இந்‌ நூலுள்‌ கூறப்பெற்ற கருத்துகள்‌ யாவும்‌ அறுதியிட்ட 
முடிபுகள்‌ என்று உறுதியாகச்‌ சொல்ல இயலாது. கிடைத்த சில 
சான்றுகளைக்‌ கொண்டு விருப்பு வெறுப்பு இன்றி ஆராய்ந்து 
சிற்சில முடிபுகள்‌ கொள்ளப்பட்டுள்ளன. இவற்றுள்ளும்‌ கூட சில 
ஐயுறத்‌ தக்கனவாகவும்‌, சில ஊகமாகக்‌ கருதத்தக்கனவாகவும்‌ 
இருக்கலாம்‌. இன்னும்‌ சில இனிமேல்‌ கிடைக்கும்‌ சான்றுகளால்‌ 
மாற்றம்‌ பெறவோ வளம்பெறவோ நேரலாம்‌. 


இவ்வாராய்ச்சி நூல்‌ உருப்பெற்று வந்தபோது, சென்னைப்‌ 
பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்த்துறைத்‌ தலைவராக வீற்றிருந்து, இப்‌ 
பொழுது மதுரைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ துணை வேந்தராகத்‌ திகழ்ந்து 
வரும்‌ பேராசிரியர்‌ டாக்டர்‌. மு. வரதராசனார்‌ அவர்கள்‌ திருக்குறள்‌ 
ஆராய்ச்சிப்‌ பணிக்குத்‌ தக்க முறைகளை எடுத்துரைத்து வழிகாட்டி 
வந்தார்கள்‌. இப்பொழுது தமிழ்த்துறைத்‌ தலைவராக .விளங்கி 
வரும்‌ டாக்டர்‌ ந. சஞ்சீவி அவர்கள்‌ இவ்வாராய்ச்சியைக்‌ கூர்ந்து 
பார்த்துத்‌ தங்களுடைய கருத்துக்களைத்‌ தெரிவித்து ஊக்கு 
வித்தார்கள்‌. திருக்குறள்‌ ஆராய்ச்சித்துறை விரிவுரையாளர்‌ 
திரு. ௧. த. திருநாவுக்கரசு அவர்களும்‌ அவ்வப்போது தம்‌ 
கருத்துக்களைத்‌ தெரிவித்து உதவி வருகிறார்கள்‌. இந்நூல்‌ அச்‌ 
சாகும்‌ காலத்தில்‌ திரு. ௧. த. திருநாவுக்கரசு அவர்களும்‌, 
ஆராய்ச்சித்‌ துணைவர்‌ திரு. இ. சுந்தரமூர்த்தி அவர்களும்‌ அச்சுத்‌ 
- தாள்களைத்‌ திருத்துவதிலும்‌ உதவிபுரிம்துள்ளார்கள்‌. இவர்கள்‌ 
எல்லோருக்கும்‌ எனது உளமார்ந்த நன்றியும்‌ வணக்கமும்‌ உரியன. 


திருக்குறள்‌ ஆராய்ச்சித்துறையில்‌ பணிபுரியும்‌ வாய்ப்பை 
எனக்கு அளித்து, இங்கே நான்‌ எழுதிய ஆராய்ச்சி யுரையையும்‌ 
நூல்வடிவில்‌ வெளியிடுவதற்கு ஆவனசெய்த பல்கலைக்கழக 
ஆட்சிக்‌ குழுவினருக்குப்‌ பெரிதும்‌ நன்‌ றிக்‌ கடப்பாடுடையேன்‌. 


இக்நூலிற்கு அணிந்துரை வழங்கிய தாமரைத்‌ திருவினார்‌ 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ துணைவேந்தர்‌ கெ. து. சுந்தரவடிவேலு 
அவர்களுக்கு என்‌ நன்றி நிறைந்த வணக்கங்கள்‌ உரியன. 


மு. சண்முகம்‌ 


சென்னை-5 
234.7] 


PRN 


10. 


NOT கய 


உள்ளுறை 


முதற்பகுதி 
திருக்குறள்‌ யாப்பு அமைதி 

பாவின்‌ பொது இயல்பு 
வெண்பா இயல்‌ 
குறள்‌ வெண்பா மரபுகள்‌ 
தொடை நயம்‌ 
தொடை வகைகள்‌ க 
சீர்களில்‌ வரும்‌ தொடைகள்‌ பண 
யாப்பு வண்ணம்‌ 
வனப்பு வகையில்‌ திருக்குறள்‌ 
குறிப்புகள்‌ 
மேற்கோள்‌ நூல்கள்‌ 


இரண்டாம்‌ பகுதி 


திருக்குறள்‌ பாட வேறுபாடு 


-. நூல்களில்‌ பாட வேறுபாடு நேர்ந்த வகை 


திருக்குறளில்‌ பாட வேறுபாடு புகுந்த காலம்‌ 


பரிப்பெருமாள்‌ காட்டும்‌ பாட வேறுபாடுகள்‌ 


காளிங்கர்‌ காட்டியவை க 
பரிமேலழகர்‌ தரும்‌ பாட வேறுபாடுகள்‌ 
பதிப்பாசிரியர்கள்‌ பாட மடணுக்தள்வ்டு 
காட்டியமை எலல 
வடிவ வேற்றுமை-பாட வேற்றுமை 
பேராசிரியர்‌ வையாபுரிப்‌ பிள்ளையவர்கள்‌ 
தரும்‌ விளக்கம்‌ 
ஒலி.ஒப்புமையால்‌ புகுந்த பழன 
வடிவ ஒப்புமையால்‌ வந்தவை oo 


பக்கம்‌ 


101 
104 
106 
107 
108 


113 
116 


118 
121 
127 


11. 
12. 


த்‌ 
14. 
15. 


16. 
Li 
18. 


19. 


20. 


21. 
Ai 


2௮% 
24. 


311 
எழுதுங்கால்‌ இடமாற்றம்‌ பெற்றவை... 
இடைச்சொல்‌ ஆட்சியில்‌ பொருட்‌ சார்பால்‌ 
ஏற்பட்டவை 
கற்றாராலும்‌ பாடமாறுபாடு வந்து பத்தல 
இலக்கண வகையால்‌ ஏற்பட்ட மாற்றங்கள்‌... 
ஆசிரியர்‌ உளமறிந்து மரபுவழி அர்த காண 
வேண்டும்‌ 
காளிங்கர்‌ கொண்ட பாடங்களின்‌ ஸீ 
மணக்குடவர்‌ தரும்‌ நயமுடைய பாடங்கள்‌ ... 
டாக்டர்‌ உ. வே. சாமிநாதையர்‌ நூலகப்பழைய 
வுரைப்‌ பதிப்பு க்‌ : 
பரிமேலழகர்‌ பாடத்தினும்‌ சிறப்புடைய 
பாடங்கள்‌ i . 
புலவர்தம்‌ மேற்கோள்களில்‌ பாட வேறுபாடு 
காணப்பெறுதல்‌ ப வ 
உரைகாரர்‌ மேற்கோள்களில்‌ பாட வேறுபாடு 


மனம்‌ போனபடி குறளைத்‌ திருத்திய வத 
பாசிரியர்‌ ' க க்க 


சுகாத்தியரின்‌ பதிப்பு 


குறள்‌ நூலின்‌ நிலைபேறு 
குறிப்புகள்‌ 
பிற்சேர்க்கை : 
திருக்குறள்‌ பாட வேறுபாடு 
மேற்கோள்‌ நூல்கள்‌ 
பொது 
பொருட்‌ குறிப்பு அகராதி 


130 


131 


134 
135 


139 
143 
145 


147 
151 


155 
158 


160 
163 
167 
169 


175 
195 


197 


முதற்பகுதி 


திருக்குறள்‌ யாப்பு அமைதி 


1. பாவின்‌ பொது இயல்பு 


பாவகை நான்கு : 


குமிழில்‌ உள்ள பாவகையை வகுத்துரைக்கப்‌ புகு 
மிடத்து ஆசிரியர்‌ தொல்காப்பியர்‌, “காலியற்‌ றென்ப பா 
வகை விரியே” (தொல்‌. செய்யு. 105) எனக்‌ கூறுகின்றார்‌. 
இங்கே அவர்‌ வகுத்துரைத்த நான்கு பாக்களாவன : 
ஆசிரியம்‌, வஞ்சி, வெண்பா, கலி என்பன. இவ்வகைக்‌ 
கூறுபாடு ஆசிரியர்‌ தொல்காப்பியர்‌ காலத்திற்கு முற்‌ 
பட்ட ஆன்றோராலும்‌ கொள்ளப்பெற்றது என்பது “என்ப” 
என அவர்‌ மேலை 'நூற்பாவில்‌ எடுத்துக்காட்டுவதால்‌ 
உணரலாகும்‌.* 


முதற்பா 
மேலும்‌, அம்‌ நால்வகைப்‌ பாக்களுள்ளும்‌ “முதற்பா்‌ 
என்னும்‌ சிறப்புக்குரியவை ஆசிரியமும்‌ வெண்பாவுமே. 
வஞ்சிப்பாவை ஆசிரிய நடைத்து என்றும்‌, கலிப்பாவை 
வெண்பா நடைத்து என்றும்‌ கொண்டனர்‌. இக்‌ கொள்கை 
யும்‌ ஆசிரியர்‌ தொல்காப்பியர்‌ காலத்திற்கு முன்பே 
நிலவியதாகும்‌. 
“பாவிரி மருங்கனைப்‌ பண்புறத்‌ தொகுப்பின்‌ 
ஆசிரி யப்பா வெண்பா என்றாங்கு 
ஆயிரு பாவினுள்‌ அடங்கும்‌ என்ப”. 
(தொல்‌. செய்யு. 107) 
“அசிரிய நடைத்தே வஞ்சி, ஏனை 
வெண்பா நடைத்தே கலியென மொழிப” 
(தொல்‌. செய்யு. 108) 
எனவரும்‌ சூத்திரங்களில்‌ கூறிய கருத்துக்களை “என்ப,” 
“மொழிப? என முந்தையோர்‌ கொள்கையாம்‌ என்றும்‌, 


4 திருக்குறள்‌ யாப்பு அமைதி 


அதுவே தம்‌ காலத்து வழங்கும்‌ வழக்குமாகும்‌ என்றும்‌ 
தொல்காப்பியர்‌ எடுத்துக்காட்டுகின்றார்‌. 


அளவடியினால்‌ அமைந்துவரும்‌ பாக்கள்‌ 


“முதற்பா' எனப்‌ போற்றப்பெறும்‌ ஆசிரியமும்‌ வெண்‌ 
பாவும்‌ நாற்சீர்‌ கொண்ட அளவடியினால்‌ அமைந்துவரும்‌ 
பாக்களாம்‌. அடி என்று சொல்வதே நாற்சீர்‌ அடியைத்‌ 
தான்‌ குறிக்கும்‌. 

“நரற்சீர்‌ கொண்டது அடியென ப்‌ படுமே” 

(தொல்‌. செய்யு. 32) 
என்பது தொல்காப்பியர்‌ விதி. இருசீர்‌, முச்சீர்‌, ஜஞ்சீர்‌, 
அறுசீர்‌ கொண்டுவரும்‌ அடிகளை விடவும்‌ இ.:து சிறந்தது 
என்பதைக்‌ காட்டுவதற்கு “நாற்சீர்‌ கொண்டது அடி எனப்‌ 
படும்‌” என அவர்‌ சிறப்பித்தார்‌. இந்‌ நாற்சீரடி “அளவிற்‌ 
பட்டமைந்தமையானும்‌ அது பயின்று வருதலானும்‌” 
மற்றக்‌ குறளடி, சிந்தடி, நெடிலடி, கழிநெடிலடி என்ப 
வற்றினும்‌ சிறந்தது எனப்‌ பேராசிரியர்‌ விளக்கம்‌ தரு 
கின்றார்‌. நாற்சீரடியை “நேரடி” என ஆசிரியர்‌ தொல்‌ 
காப்பியர்‌ வழங்குவதும்‌ (தொல்‌. செய்யு. 38) இதன்‌ 
சிறப்பினைக்‌ குறித்து எழுந்த பெயரேயாகும்‌. 


பாவும்‌ அடியும்‌ 
“அடியின்‌ சிறப்பே பாட்டுஎனப்‌ படுமே” 

(தொல்‌. செய்யு. 35) 
என்னும்‌ தொல்காப்பியச்‌ சூத்திரவுரையில்‌ பேராசிரியர்‌ 
அளவடியினாலே முந்தையோர்‌ பா இயற்றிவந்த மரபை 
எடுத்துக்காட்டியுள்ளார்‌. அவர்‌ உரை வருமாறு: 


“அடியின்‌ சிறப்பு என்பது அடி இரண்டும்‌ பலவும்‌ அடுத்து வந்த 
தொடையே பாட்டு என்றவாறு. தலை “இடை கடைச்‌ சங்கத்‌ 
தாரும்‌ பிற்சான்றோரும்‌ நாற்சீரடியான்வரும்‌ ஆசிரியமும்‌ 
வெண்பாவும்‌ கலியுமே பெரும்பான்மையும்‌ செய்தார்‌; 
வஞ்சிப்பா சிறுவரவிற்று எனக்‌ கொள்க.” 


இவ்வுரைப்‌ பகுதியில்‌, “அடி இரண்டும்‌ பலவும்‌ அடுத்து 
வந்த தொடையே பாட்டு' எனப்‌ பேராசிரியர்‌ குறிக்கும்‌ 


பாவின்‌ பொது இயல்பு 5 


விளக்கம்‌ கூர்ந்து கோக்கத்‌ தக்கது. குறைந்த அளவு பாட்‌ 
டிற்கு இரண்டு அடிகள்‌ அமைந்திருக்கவேண்டும்‌ என்ப 
தாம்‌. இந்த இயல்பைக்‌ குறட்பாவில்‌ காண்கிறோம்‌. “ஒரு 
தொடை. ஈரடி வெண்பாச்‌ சிறுமை என்பது காக்கை 
பாடினியார்‌ வரையறை. அடிவரையறை இல்லாது வரும்‌ 
நூற்பாவோ ஓரடி யாயும்‌ வரும்‌ இயல்புடையதா யிருக்‌ 
கின்றது. இரண்ட்டி கொண்டுவரும்‌ நூற்பாக்கள்‌ ஓரளவு 
குறட்பாவை ஒத்த அமைப்பைக்‌ கொண்டிருப்பினும்‌ 
குறட்பாவின்‌ போக்கும்‌ நூற்பாவின்‌ நடையும்‌ வேறு 
பட்டனவே யாகும்‌. 


மேலும்‌, பாடல்களுக்கு உறுப்பாக எழுத்து, அசை, 

சீர்‌, தளை, அடி, தொடை என்பனவற்றைக்‌ குறிப்பிடுவர்‌. 
இந்த உறுப்புக்களை ஏற்றபெற்றி அமைத்துக்‌ கவிஞர்‌ 
தாம்‌ கருதிய பொருள்‌ பொலிவுற, அணிநலம்‌ திகழ, 
அமைக்கப்‌ பெறுவதே யாப்பு அல்லது செய்யுள்‌ என்று 
ஆன்றோரால்‌ குறிக்கப்படும்‌. 

“ பல்வகைத்‌ தாதுவின்‌ உயிர்க்குடல்‌ போற்பல 

சொல்லாற்‌ பொருட்கிட னாக உணர்வினின்‌ 

வல்லோர்‌ அணிபெறச்‌ செய்வன செய்யுள்‌” (கன்‌. 268) 
எனப்‌ பவணந்தி முனிவர்‌ தமது நன்னூலில்‌ செய்யுளின்‌ 
இயல்பை விளக்கியுள்ளார்‌. இதனால்‌, எழுத்து, அசை 
முதலியன எல்லாம்‌ உடலாகப்‌ பாவிற்கு உயிராக அமை 
வது கவிஞர்‌ பாவின்வழி உலகிற்குத்‌ தரும்‌ பொருளே 
என்பது உளங்கொளத்தக்கது. 


2. வெண்பா இயல்‌ 


தொல்காப்பியர்‌ கூறும்‌ குறுவெண்‌ பாட்டு 
குறட்பாவினைத்‌ தொல்காப்பியர்‌ “குறுவெண்‌ பாட்டு” 
என அறிமுகப்படுத்துகிறார்‌. இவர்‌ கூறும்‌ குறுவெண்‌ 
பாட்டு குறள்‌ வெண்பா, சிந்தியல்‌ வெண்பா ஆகிய 
வற்றைக்‌ குறிப்பீடுகிறது. 
“டபநடுவெண்‌ பாட்டே குறுவெண்‌ பாட்டே 
கைக்கிளை பரிபாட்‌ டங்கதச்‌ செய்யுளோடு 
ஒத்தவை யெல்லாம்‌ வெண்பா யாப்பின்‌ 
(தொல்‌. செய்யு. 118) 
எனவரும்‌ இச்‌ சூத்திரத்தில்‌ வெண்பாவின்‌ வகைகளையும்‌, 
அப்‌ பாவகைகளினால்‌ அமைந்துவரும்‌ பொருள்களையும்‌ 
ஒருங்கு கூறுகின்றார்‌. இவற்றுள்‌ குறுவெண்பாட்டைக்‌ 
குறித்துப்‌ பேராசிரியர்‌ தரும்‌ விளக்கம்‌ பின்வருமாறு : 
“குறுவெண்பாட்டு என்பன இரண்டடியான்‌ மூன்றடியான்‌ 
வருவன ; குறள்‌ வெண்பா சிந்தியல்‌ வெண்பா எனப்படலும்‌' 
ஒன்று. எனவே, நான்கடியான்‌ வருவன அளவியல்‌ வெண்பா 
எனப்படும்‌.” த்‌ 
இதனால்‌, குறள்‌ வெண்பா, சிந்தியல்‌ வெண்பா, அளவியல்‌ 
வெண்பா, நெடுவெண்பாட்டு (பஃறொடை வெண்பா) என்‌ 
பனவும்‌ பழமையாகவரும்‌ வெண்பாவகைகள்‌ என்பது 
விளங்கும்‌. 
வெண்பாவிற்கு அடி வரையறை 
வெண்பாவிற்கு இரண்டு அடி இழிபும்‌ பன்னீரண்டு 
அடி ஏற்றமுமாக அமையும்‌. 


வெண்பா இயல்‌ ்‌ 7 


“நெடுவெண்‌ பாட்டே முந்நா லடித்தே 
்‌ குறுவெண்‌ பாட்டின்‌ அளவெழு சீரே 
(தொல்‌. செய்யு. 158) 
என வெண்பாவிற்கு அடிவரையறை செய்கின்றது இத்‌ 
தொல்காப்பியச்‌ சூத்திரம்‌. குறுவெண்பாட்டு எழுசீரால்‌ 
அமைந்துவரும்‌ இரண்டடி கொண்டது என்று இது அள 
விட்டு உரைக்கின்றது. குறள்‌ வெண்பாவின்‌ முதலடி 
நாற்சீராயும்‌ இரண்டாம்‌ அடி முச்சிராயும்‌ வருவதால்‌, 
ஒன்றே முக்கால்‌ அடி கொண்டது என்னும்‌ கருத்தில்‌ 
இதனை “ஓரடி முக்கால்‌” எனவும்‌ வழங்குவர்‌ (யா. காரிகை. 
25 உரை). 


“எப்பாலும்‌ ஏத்துவாம்‌ இன்பம்‌ பொருள்‌அறமா 

முப்பாலும்‌ ஆயிரத்து முந்தூற்று-முப்பதா 

ஓரடி முக்கால்‌ உரைத்ததிரு வள்ளுவனார்‌ 

ஈரடி முக்காலு மே” (செந்தமிழ்‌. தொகுதி 1, பக்‌. 294) 
என்று ஒரு பழம்‌ பாடல்‌ திருவள்ளுவர்‌ ஓரடி. முக்காலாம்‌ 
குறட்பாவினால்‌ அறம்‌ பொருள்‌ இன்பம்‌ வகுத்துரைத்த 
மையைச்‌ சிறப்பித்துக்‌ கூறுகிறது. இவ்வகை வெண்‌, 
பாவினை “வன்பா' என வழங்குவர்‌ என்று யாப்பருங்கல 
விருத்தியுரைகாரர்‌ குறிப்பிடுகின்றார்‌ (யா. வி. பவானந்தர்‌ 
பதிப்பு. பக்‌. 208). 
வெண்பாவின்‌ சிறப்பு 

வெண்பா ஏனைய பாக்களைப்‌ போல வேற்று ஓசை 

விரவாது தனக்கெனத்‌ தூய இயல்பினைக்கொண்டு அமை 
வதாகும்‌. இதனால்‌ இதனை நால்வகைப்‌ பாக்களுள்ளும்‌ 
்‌ தலைமையாக வைத்து ஆன்றோர்‌ சிறப்பித்தனர்‌. இதன்‌ 
தலைமைச்‌ சிறப்புக்‌ குறித்து யாப்பருங்கல விருத்தியுரை 
காரர்‌ தரும்‌ விளக்கம்‌ கற்று இன்புறுவதற்குரியது, அவர்‌ 
தரும்‌ விளக்கம்‌ வருமாறு : 

“வற்று வண்ணம்‌ விரவாது தூய்மை பெற்ற வெள்ளை வண்ணம்‌ 
எல்லா வண்ணத்துள்ளும்‌ சிறப்புடைத்து. அவ்வாறே வேற்‌ 
றுத்தளையும்‌ அடியும்‌ விரவாது தூய்மை பெற்று எல்லாப்‌ 
பாவினுள்ளும்‌ சிறப்புடைத்தாதலின்‌ வெள்ளை என்பது 
காரணக்குறி. திருவே போலச்‌ சிறப்புடையாளைத்‌ திருவென்‌ 
ரூ.ற்போலக்‌ கொள்க”? 


எனவும்‌, 


8 திருக்குறள்‌ யாப்பு அமைதி 


நாற்சீரடியான்‌ நடைபெறுதலும்‌ வேற்றுப்பாவினால்‌ இருமை 
யும்‌ எல்லாப்‌ பொருள்‌ மேலும்‌ சொல்லப்படும்‌ என்றிவற்றால்‌ 
ஆசிரியத்தோடு ஒத்தலும்‌ உயர்ந்த ஓசைத்தாகலும்‌ உத்தம 
சாதியாகலும்‌ வேற்றுத்தகாயும்‌ வேற்றடியும்‌ வேற்றுப்பாவும்‌ 
விரவாமையும்‌ என்னும்‌ அதிக குணமுடைமை மொக்க 
வெண்பா ஆசிரியப்பாவின்‌ முன்‌ வைக்கப்பட்டது” 

(யா. வி. உரை. பக்‌. 207-208) 
எனவும்‌ விளக்கம்‌ தந்துள்ளார்‌. இவற்றால்‌ பிற பாக்களைக்‌ 
காட்டிலும்‌ வெண்பாவிற்குரிய ஏற்றத்திற்கான ஏதுக்களை 
நாம்‌ கண்டு கொள்ளலாம்‌. 


வெண்பாவின்‌ பொது இயல்பு 


இனி, வெண்பாவின்‌ பொது இயல்புகளை நோக்கு 
வோம்‌. செப்பல்‌ ஓசைத்தாய்‌, ஈற்றடி முச்சீராய்‌, ஏனையடி. 
நாற்சீராய்‌, வெண்சீரும்‌ இயற்சீரும்‌ வந்து, வெண்டளை 
மட்டும்‌ பெற்று, வேற்றுத்தளை விரவாது, காசு, பிறப்பு, 
நாள்‌, மலர்‌ என்னும்‌ வாப்பாட்டால்‌' இறுவது வெண்‌ 
பாவின்‌ பொது இயல்பு. 


* செப்பல்‌ இசையன வெண்பா மற்றவை 
அந்தடி சிந்தடி யாகலும்‌ அவ்வடி 
அந்தம்‌ அசைச்சீர்‌ ஆகலும்‌ பெறுமே” (யா. வி, சூ. 57) 
என்பது வெண்பாவின்‌ பொது இயல்பு கூறும்‌ யாப்பருங்‌ 
கலச்‌ சூத்திரம்‌. 


9. குறள்‌ வெண்பா மரபுகள்‌ 


குறள்‌ வெண்பா 
இப்பொது இயல்பில்‌ இரண்‌ டடி கொண்டு அமையும்‌ 

பாட்டைக்‌ “குறள்‌ வெண்பா?” என்பர்‌. “ஈரடி குறள்‌? என்று 
_யாப்பருங்கலமும்‌ (சூ. 59), “ஈரடி வெண்பாக்‌ குறள்‌? 
என்று யாப்பருங்கலக்‌ காரிகையும்‌ (23) குறட்பா இயல்‌ 
பினைக்‌ கட்டுரைக்கின்‌ றது. இதனையே, 

“£தெொடையொன்று அடியிரண்டு ஆக வருமேல்‌ 

குறளின்‌ பெயர்க்கொடை கொள்ளப்‌ படுமே” 
எனவரும்‌ காக்கைபாடினியார்‌ சூத்திரம்‌ மேலும்‌ தெளிவு 
பெற விளக்குதல்‌ காணலாம்‌. இங்ஙனமாக இலக்கண 
நூலார்‌ தரும்‌ குறட்பா இயல்புகளைத்‌ தொகுத்தும்‌ 
வகுத்தும்‌ பார்ப்போம்‌. 
வடிவம்‌ : குறட்பாவின்‌ வடிவம்‌ இரண்டடி கொண்டது. 


அடி : முதல்‌அடி நாற்சீர்‌; இரண்டாம்‌அடி முச்சீர்‌. இம்‌ 
முச்சீரிலும்‌ இறுதிச்சீர்‌ ஓரசைச்சீர்‌. ஓரசைச்‌ சீர்‌ 
களாகிய நேர்‌ நிரைகளையடுத்துக்‌ குற்றுகரவெழுத்துப்‌ 
பெற்று வருவதும்‌ உண்டு. இவற்றை முறையே முற்‌ 
காலத்தில்‌ நேர்பு, நிரைபு என்றும்‌, பின்னாளில்‌ காசு, 
பிறப்பு என்றும்‌ பெயரிட்டு அழைக்கலாயினர்‌. 

சீர்‌: வெண்சீர்‌, இயற்சீர்‌, அமைச்சர்‌, 

வெண்சீர்‌: நேரசையால்‌ இறும்‌ மூவசைச்சீர்‌; தேமாங்‌ 
காய்‌, புளிமாங்காய்‌, கருவிளங்காய்‌, கூவிளங்காய்‌ 
எனவரும்‌ நான்கு காய்ச்சீர்கள்‌. 
2 


10 திருக்குறள்‌ யாப்பு அமைதி 


இயற்சீர்‌ : தேமா, புளிமா, கருவிளம்‌, கூவிளம்‌ என வரும்‌ 
நான்கு ஈரசைச்‌ சீர்கள்‌. 


அசைச்சீர்‌ : இது ஓரசைச்சீர்‌ ஆகும்‌ ; வெண்பாவின்‌ 
இறுதியாகவரும்‌ சீர்‌ : காள்‌, மலர்‌, காசு, பிறப்பு. 


இவற்றுள்‌ காசு, பிறப்பு என்பன ஈரசையுடையன 
போல்‌ தோன்றினாலும்‌, இவற்றின்‌ ஈற்றில்‌ வரும்‌ 
குற்றியலுகரம்‌ மெய்யெழுத்துப்‌ போன்ற அள 
வுடைய எழுத்தே. எனவே, பாடல்களின்‌ ஈற்றில்‌ 
வரும்‌ இக்‌ குற்றெழுத்து அலகு பெறாது. 
ஆதலால்‌, இவையும்‌ ஓரசைச்‌ சீர்களே. 


தளை : வெண்சீர்‌ வெண்டளை, இய ற்சீர்‌ வெண்டளை. 


வெண்சீர்‌ வெண்டளை : மூவசைச்சீர்களுள்‌ காய்ச்சீர்‌ 
களின்முன்‌ நேரசைகொண்ட சீர்‌ வருதல்‌, 


இயற்சீர்‌ வெண்டளை : ஈரசைச்சீர்களுள்‌ மாமுன்‌ நிரை 
யசையும்‌ விளமுன்‌ நேரசையும்‌ கொண்ட சீர்வருதல்‌. 


ஆக, மாமுன்‌ நிரையும்‌ விளமுன்‌ நேரும்‌ காய்முன்‌ 
நேரும்‌ வருவதே வெண்டனைக்குரிய அமைதியாகும்‌. 
தேமா அல்லது புளிமா முன்‌ மலர்‌, புளிமா, கருவிளம்‌ 
அல்லது கருவிளங்காய்ச்‌ சீர்வருதல்‌ அமைவுடையது. 
இங்ஙனமே கூவிளம்‌ அல்லது கருவிளச்சீர்களின்‌ முன்‌ 
நாள்‌, தேமா, தேமாங்காய்‌ கூவிளங்காய்ச்‌ சீர்கள்‌ வருதல்‌ 
முறையாகும்‌. தேமாங்காய்‌, புளிமாங்காய்‌, கூவிளங்காய்‌, 
கருவிளங்காய்‌ எனவரும்‌ நான்கு காய்ச்‌ சீர்களோடு நாள்‌, 
தேமா, தேமாங்காய்‌, கூவிளங்காய்‌ என்னும்‌ நேர்‌ முதல்‌ 
சீர்கள்‌ பொருந்தி வரும்‌. இவ்வமைப்பினைப்‌ பின்வருமாறு 
அட்டவணை முறையில்‌ காண்போமானால்‌, நன்கு தெளி 
வாகப்‌ புலனாகும்‌. 


தேமா _— மலர்‌ (பிறப்பு) 
புளிமா _ புளிமா 
கருவிளம்‌ 


கருவிளங்காய்‌ 


குறள்‌ வெண்பா மரபுகள்‌ [1 


கூவிளம்‌ _— நாள்‌ (காசு) 

கருவிளம்‌ _— தேமா 
தேமாங்காய்‌ 
கூவிளங்காய்‌ 


தேமாங்காய்‌ _— நாள்‌ (காசு) 


புளிமாங்காய்‌ தேமா 
கூவிளங்காய்‌ தேமாங்காய்‌ 
கருவிளங்காய்‌ கூவிளங்காய்‌ 


பாவுறுப்பும்‌ பாவும்‌ 

எழுத்து, அசை, சீர்‌, தளை, அடி, தொடை முதலியன 
எல்லாம்‌ காரணம்‌ பற்றி அமைந்த பெயர்களாகும்‌. இவற்‌ 
றின்‌ பெயர்க்காரணங்களைப்‌ பின்வரும்‌ இலக்கண விளக்க 
நூற்பா தெளிவுற எடுத்துக்காட்டுகின்றது. 

“எழுதப்‌ படுதலின்‌ எழுத்தே; அவ்வெழுத்து 
அசைத்திசை கோடலின்‌ அசையே ; அசையியைக்து 
சீர்கொள நிற்றலின்‌ சீரே ; சீர்‌ இரண்டு 
தட்டு நிற்றலின்‌ தனையே ; அத்தளை 
அடுத்து நடத்தலின்‌ அடியே; அடி இரண்டு 
தொடுத்துமன்‌ சேறலின்‌ தொடையே ; அத்தொடை 
பாவி நடத்தலின்‌ பாவே; பாவொத்து 
இன மாய்‌ வழங்கலின்‌ இனமெனப்‌ படுமே”. 

(இலக்‌. விளக்‌. செய்யு. 2) 

எழுத்து என்பது எழுதப்படுதலினால்‌ வந்த பெயர்‌ ; 
எழுத்துக்கள்‌ தனித்தும்‌ சேர்ந்தும்‌ வந்து இசையறுதி 
செய்து நிற்கும்‌ பகுதியே அசை. அசைகள்‌ தம்முள்‌ 
இயைந்து, நேரும்‌ நிரையுமாக ஒத்தும்‌ ஒவ்வாதும்‌, தாள 
வறுதிபடச்‌ சொற்களைக்‌ கூறுபடுத்தி நிற்பதனால்‌ சீர்‌ 
என்றனர்‌. இரண்டு சீர்‌ சேர்ந்து வரும்பொழுது அவற்‌ 
றிடையே ஏற்படும்‌ பிணைப்பே தளை. “தளையாம்‌ சீர்தம்‌ 
முள்‌ தலைப்படும்‌ கட்டே” என வீரமாமுனிவர்‌ தமது 
“தொன்னூல்‌ விளக்கத்தில்‌” (யாப்பதி. 5) அமைதி கூறு 
தலும்‌ ஈண்டு ஒப்பு நோக்கத்தகும்‌. அத்‌ தளை பல அடுத்து 
நடத்தலின்‌ அடி எனப்பட்டது. அடி இரண்டு முதலாகத்‌ 
தொடுத்துவருமிடத்துப்‌ பிறங்கும்‌ ஒலிக்கட்டுக்கோப்பு 
ஆதலின்‌ தொடை எனப்பட்டது. பூக்தொடை போல இச்‌ 


12 திருக்குறள்‌ யாப்பு அமைதி 


செய்யுள்‌ தொடையும்‌ செய்யுளுக்குச்‌ சந்த இன்பம்‌ தந்து, 
அதனைக்‌ கற்பார்க்குச்‌ சுவை பயந்து நிற்கிறது. தொடை 
காரணமாகப்‌ பிறக்கும்‌ சந்த நடையே பாவாகும்‌. 


ஓசை 

பா? என்றாலே ஓசை என்பது பொருள்‌ என்பர்‌. “சேட்‌ 
புலத்து இருந்த காலத்தும்‌ ஒருவன்‌ எழுத்தும்‌ சொல்லும்‌ 
தெரியாமல்‌ பாடமோதுங்கால்‌, அவன்‌ சொல்லுகின்ற 
செய்யுளை இன்ன செய்யுள்‌ என்று உணர்தற்கு ஏதுவாகிப்‌ 
பரந்துபட்டுச்‌ செல்வதோர்‌ ஓசை” (தொல்‌. செய்யு. 9 
உரை) என்று பேராசிரியர்‌ “பா” என்பதற்கு விளக்கம்‌ 
தருகிறார்‌. ஆகவே, ஒவ்வொரு பாவிற்கும்‌ உரிய அசை 
சீர்களை ஒசைப்படப்‌ படித்தலே முறையாகும்‌. 


வெண்பாவின்‌ ஓசை 


“செப்பலிசையன வெண்பா” என்று வெண்பா இயல்பு 
கூறத்‌ தொடங்குகிறார்‌ யாப்பருங்கல முடையார்‌. எனவே 
வெண்பா செப்பல்‌ ஓசையைத்‌ தனக்குரிய ஓசையாகக்‌ 
கொண்டு அமையும்‌ என்பது விளங்கும்‌. செப்பலோசை 
யாவது .அகவிக்‌ கூறாது ஒருவனுக்கு ஒருவன்‌ இயல்பு 
வகையாலே ஒரு பொருளைக்‌ கட்டுரைக்கும்‌ காலத்திலே 
எழும்‌ ஓசை என்பர்‌. இதனை மார்பிலிருந்து மேலெழு 
இன்ற ஓசை என்கிறார்‌ திரிசிரபுரம்‌ உறையூர்‌ வித்துவான்‌ 
முத்துவீர உபாத்தியாயர்‌. “உரத்தெழு செப்பலோசையைத்‌ 
தழுவி என்பது அவர்‌ ஆக்கிய முத்துவீரிய நூற்பாப்‌ 
பகுதி (யாப்பதி. செய்யு. 2). 


மூவகைச்‌ செப்பலோசை 

இந்தச்‌ செப்பலோசை ஏந்திசைச்‌ செப்பல்‌, தூங்கி 
சைச்‌ செப்பல்‌, ஒழுகிசைச்‌ செப்பல்‌ என மூவகைப்படும்‌ 
என்று கூறி, இவற்றின்‌ இயல்புகளையும்‌ விவரித்துரைக்‌ 
கிறார்‌ சங்க யாப்புடையார்‌. 


* ஏந்திசைச்‌ செப்பலும்‌ தூங்கிசைச்‌ செப்பலும்‌ 
ஒழுகிசைச்‌ செப்பலும்‌ உண்ணும்‌ வெண்பா 
செப்ப லோசை வெண்பா ஆகும்‌”. 


குறள்‌ வெண்பா மரபுகள்‌ 13 
“வெண்சீர்‌ வெண்டளை யான்வரும்‌ யாப்பை 
ஏந்திசைச்‌ செப்பல்‌ என்மனார்‌ புலவர்‌”. 
“இயற்சீர்‌ வெண்டளை யான்வரும்‌ யாப்பை 
தூங்கிசைச்‌ செப்பல்‌ என்‌ மனார்‌ புலவர்‌”. 
“வெண்சீர்‌ ஒன்‌ றலும்‌ இயற்சீர்‌ விகற்பமும்‌ 


ஒன்றிய பாட்டே ஒழுகிசைச்‌ செப்பல்‌”. 
(யா. வி. பக்‌. 214-216) 


ஏந்திசைச்‌ செப்பலோசை: வெண்சீர்‌ வெண்டளை 
கொண்டு வரும்‌ பா. 


“யாதானு காடாமா லூராமா லென்னொருவன்‌ 
சாந்துணையுங்‌ கல்லாத வாறு”. (குறள்‌ 397) 


தூங்கிசைச்‌ செப்பலோசை : இயற்சீர்‌ வெண்டளை 
பெற்றுவரும்‌ பா. 


“பாலொடு தேன்‌ கலந்‌ தற்றே பணிமொழி 
வாலெயி நூறிய நீர்‌. (குறள்‌ 1121) 


ஒழுகிசைச்‌ செப்பலோசை : வெண்சீர்‌ வெண்டளை இயற்‌ 
சீர்‌ வெண்டளை இரண்டும்‌ கலந்துவரும்‌ பா. 


“கொல்லா நலத்தது கோன்மை பிறர்தமை 
சொல்லா நலத்தது சால்பு”. (குறள்‌ 984) 


வெண்பாவின்‌ ஓசை பற்றி ஒருசாரார்‌ கருத்து 

நிற்க, மற்றும்‌ ஒருசார்‌ ஆசிரியர்‌ செப்பல்‌, வெண்கூ, 
அகவல்‌ என மூவகை ஓசை உடைத்து வெண்பா என்று 
கூறும்‌ கருத்தையும்‌ யாப்பருங்கல விருத்தியுரைகாரர்‌ 
மேற்கோளுடன்‌ விளக்கியுள்ளார்‌ (யா. வி. பக்‌. 217-219). 
௮.:தாவது செப்பல்‌ வெண்பா என்பது எழுசீர்க்‌ குறள்‌ 
வெண்பாவால்‌ நடப்பது என்றும்‌, வெண்கூ வெண்பா 
என்பது நேரிசை வெண்பா இனவெழுத்து மிக்கிசைப்பது 
என்றும்‌, அகவலிசையாவது இன்னிசை வெண்பா என்‌ 
தும்‌ விளக்கம்‌ தருகிறார்‌. 


திருக்குறளில்‌ செப்பல்‌ ஓசை 


திருக்குறளில்‌ ஏந்திசைச்‌ செப்பலோசை உடையதாய்‌ 
வருவது “யாதானு நாடாமால்‌' எனத்‌ தொடங்கும்‌ 397 


14 திருக்குறள்‌ யாப்பு அமைதி 


ஆம்‌ குறள்‌ ஒன்றே. இயற்சீர்‌ பெற்றுவரும்‌ தூங்கிசைச்‌ 
செப்பலோசைக்‌ குறள்கள்‌ 110. இங்கே காட்டிய 111 
- பாடல்களைத்தவிர மற்றவை எல்லாம்‌ இயற்சீரும்‌ வெண்‌ 
சீரும்‌ கலந்துவரும்‌ ஒழுகிசைச்‌ செப்பலோசைப்‌ பாடல்‌ 
களாம்‌. 12, 110, 735, 758ஆம்‌ எண்களுக்குரிய நான்கு 
பாடல்களிலும்‌ இயற்சீர்‌ ஒவ்வொன்றே உள்ளது என்‌ 
பதும்‌, முதற்‌ குறளில்‌ ஒரே ஒரு வெண்சீரே உள்ளது 
என்பதும்‌ கவனிக்கத்தக்கன. 


4. தோடை நயம்‌ 


தொடை 


பாட்டில்‌ ஓசைக்கு நிலைக்களமாக அமைவது அடி 
களிலும்‌ சீர்களிலும்‌ உள்ள எழுத்துச்‌ சொல்‌ ஆகிய 
வற்றின்‌ ஒத்த அமைப்புகிலை. முக்கியமாக மோனை, 
எதுகை அமைப்பில்‌ பாவின்‌ கட்டுக்கோப்புப்‌ பொருந்தி 
வருவதாகும்‌. இந்த அமைப்பினை த்‌ “தொடை நயம்‌” என்‌ 
பர்‌. தொடையாவது இரண்டு அடிகள்‌ இயைத்து வரும்‌ 
போது தோன்றுவது. . 


£ தொடையே அடி இரண்டு இயையத்‌ தோன்றும்‌ ” 


என்பது யாப்பருங்கலச்‌ சூத்திரம்‌ (யாப்‌. வி. சூ. 33). 
இதனையே சற்று விளக்கி உரைப்பது போன்று பின்வரும்‌ 
காக்கை பாடினியார்‌ சூத்திரம்‌ காணப்படுகிறது. 


 தொடையெனப்‌ படுவது அடைவகை தெரியின்‌ 
எழுத்தொடு சொற்பொருள்‌ என்றிவை மூன்றின்‌ 
நிரல்பட வந்த நெறிமைத்‌ தா 
அடியோடு அடியிடை யாப்புற நிற்கும்‌ 
முடிவின து என்ப முழுதுணர்ந்‌ தோரே.” 
தொடை நயம்‌ இல்லாக்கோப்பு “பா” எனப்படாது. இரண்‌ 
டடிகளிடையே பொருளுக்கு ஏற்ற ஓசையமைப்பில்‌ 
பொருத்தமான ஒத்திசைச்‌ சொற்களைத்‌ தக்கவண்ணம்‌ 
கவிஞர்கள்‌ கோத்தமைப்பதால்‌ பா ஓசையும்‌ பொருளும்‌ 
சிறந்து விளங்குகிறது. இரண்டு அடிகளிடையே வரும்‌ 
தொடையமைதியை “முதற்றொடை” என்றும்‌, அடைமொழி 
யின்‌ றித்‌ “தொடை” என்றும்‌ வழங்குவர்‌. 


1௦ திருக்குறள்‌ யாப்பு அமைதி 
தொடைப்‌ பயன்‌ 


எழுத்தும்‌ அசையும்‌ சீர்களை ஆக்கும்‌. தொடையோ 
சீர்க்கும்‌ சீர்களினால்‌ அமையும்‌ அடிக்கும்‌ அடியினால்‌ 
ஆகும்‌ செய்யுளுக்கும்‌ சிறப்புத்தந்து, அச்செய்யுளின்‌ 
ஓசையின்பத்திற்கு அடிநிலையாய்‌ அமைகின்றது. மோனை 
யும்‌ எதுகையும்‌ பாட்டின்‌ வடிவத்தை வரையறுத்து; நாம்‌ 
அப்‌ பாட்டை எளிதில்‌ உணர்ந்து கொள்வதற்கு உறுதுணை 
யாக நிற்கும்‌. மோனையால்‌ ஓரடியின்‌ அமைப்பும்‌ -சீர்‌ 
களின்‌ நிலையும்‌ புலப்படும்‌. எதுகையால்‌ அடுத்துவரும்‌ 
அடிகளின்‌: அமைப்பு தெளிவாகும்‌. 
அசையும்‌ சீரும்‌ இசையொரடு கூட்டி உணர்தல்‌ 

“சீர்‌ என்பது தாள அறுதியைக்‌ குறிப்பது என்று 
நச்சினார்க்கினியர்‌ மதுரைக்‌ காஞ்சி உரையில்‌ (அடி. 160) 
குறிப்பிடுகின்றார்‌. தாளத்திற்கு முதல்‌ உறுப்பாகப்‌ பாணி, 
தூக்கு என்பனவும்‌ உண்டென்றும்‌ தெரிய வருகிறது. 


“பாணியும்‌ தூக்கும்‌ சீரும்‌ என்‌ றிவை 

மாணிழை அரிவை காப்ப 

ஆணமில்‌ பொருளெமக்‌ கமர்ந்தனை யாடி. 
எனவரும்‌ கலித்தொகையின்‌ முதற்‌ பாடற்‌ பகுதியில்‌ 
வரும்‌ குறிப்பால்‌ இது விளங்கும்‌. இங்கே பாணி என்றது 
தாளத்தின்‌ முதற்கூறு; தூக்கு என்பது இடைக்கூறு. 
இறுதிக்கூறுதான்‌ சீர்‌. இவ்வியல்புகளை அப்‌ பாவில்தானே 
காணும்‌ “முதற்‌ பாணி, “வளர்‌ தூக்கு, “கொண்ட சீர்‌ 
என்னும்‌ அடைகளால்‌ நன்கு தெளியலாம்‌. இசைக்குத்‌ 
தக்கவாறு தாளவறுதியை அடிகளில்‌ வரும்‌ சீர்கள்‌ 
கொண்டமையும்‌ தன்மையை உரிய ஓசையுடன்‌ படித்து 
உணரலாம்‌.* 


“அசையும்‌ சீரும்‌ இசையொரடு சேர்த்தி 
வகுத்தனர்‌ உணர்த்தலும்‌ வல்லோர்‌ ஆறே? 

(தொல்‌. செய்யு. 11) 
எனத்‌ தொல்காப்பியர்‌ சீர்களை இசையொடு கூட்டி உணர 
வேண்டும்‌ என்று அறிவுறுத்துகின்றார்‌. இவ்வாறு ஓசை 
யொடு சேர்த்து உணர்தல்‌ பயிற்சியுடைய வல்லார்க்கே 
இயல்வதாகும்‌. “பெரிதும்‌ ௭.கு செவியும்‌ நுண்ணுணர்‌ 


தொடை நயம்‌ 17 


வும்‌ உடையார்க்கன்‌ றி உணரலாகா” எனப்‌ பேராசிரியர்‌ 
இச்‌ சூத்திர உரையில்‌ கூறியுள்ளமையும்‌ கவனிக்கத்தக்க 
தாகும்‌. 


இசைக்கு ஏற்பத்‌ தாளவரையறை செய்து பாடுதலை 
“ஒத்தறுத்துப்‌ பாடுதல்‌” என்பர்‌. 
*கையதனால்‌ ஒத்தறுத்துப்‌ பாடுதலும்‌ * 
(பெரியபுரா. திருஞான. 103) 
என்றும்‌, 
“மைந்நிறைந்த மிடற்றானை மடையில்‌ வாளைகள்‌ பாய 
என்னும்‌ வாக்கால்‌: 
கைந்நிறைந்த ஒத்தறுத்துக்‌ கலைப்பதிகம்‌ 
்‌ கவுணியர்கோன்‌ பாடுங்காலை” 
(பெரியபுரா. திருஞான. 102) 
என்றும்‌, 


 எடுத்ததிருப்‌ பதிகத்தின்‌ இசைதிருத்‌ தாளத்தினால்‌ 
இசைய ஒத்தி 
அடுத்த நடைபெறப்‌ பாடி ஆர்வமுற வணங்கி? 
(பெரியபுரா. திருஞான. 108) 
என்றும்‌ திருஞானசம்பந்தர்‌ திருப்பதிகம்‌ பாடிய முறை 
யைச்‌ சேக்கிழார்‌ பெருமான்‌ எடுத்துக்கூறுவது பாடலைப்‌ 
படிக்கவேண்டும்‌ முறையினை அறிவுறுத்துவதாகும்‌. 


முதற்றொடை ஐந்து 
தொடைகள்‌ முக்கியமாக அடிகளுக்குள்ளே ஐந்து 
வகைப்பட அமையும்‌. அவையாவன மோனை, எதுகை, 
முரண்‌, இயைபு; அளபெடை என்பனவாம்‌. இவற்றுள்‌ 
முதல்‌ நான்கையுமே தொல்காப்பியர்‌, 
“மோனை எதுகை முரணே இயைபென 
நானெறி மரபின்‌ தொடைவகை என்ப” 

(தொல்‌. செய்யு. 88) 
என்று உரைக்கின்றார்‌. இதனால்‌ மோனை, எதுகை, முரண்‌, 
இயைபு என்னும்‌ நான்கும்‌ ஆன்றோர்‌ ஆட்சி மிகுதியும்‌ 
உடைய என்பது தெரியவரும்‌. அளபெடைத்‌ தொடை 

3 


18 திருக்குறள்‌ யாப்பு அமைதி 


அத்துணைச்‌ சிறந்ததன்று என்பது அவர்‌ கருத்து. இதனால்‌ 
அவர்‌ அளபெடைத்‌ தொடைய கக செய்தியை அடுத்துத்‌ 
தனிப்பட, 


“அளபெடை தலைப்பெய ஐந்து மாகும்‌” 

்‌ (தொல்‌. செய்யு. 89) 
என்று ஒதகர்த்கறக்‌ அளபெடை ஓசையமைப்புப்‌ 
தக்க யன்றித்‌ தனியெழுத்தாகக்‌ கொள்ளப்படும்‌ 
தகுதி படைத்த தன்று. இதுசெய்யுட்களில்‌ ஓசை குன்ற 
வருமிடத்து அதனை நிரப்ப வழுவமைத்துக்கொண்ட ஒரு 
சார்பெழுத்தே யாகும்‌. ஏற்கெனவே இருக்கும்‌ எழுத்தின்‌ 
ஓசை நீட்சியே அளபெடையாதலின்‌ எழுத்து ஒப்புமை 
ஏற்கெனவே அளபெடை வருமிடங்களில்‌ இருக்குமாயி 
னும்‌, ஓசைச்‌ சிறப்புக்‌ கருதி அளபெடைத்‌ தொடை 
என்பது தனியாகவும்‌ வகுக்கப்‌ பெற்றதாதல்‌ வேண்டும்‌. 


5. தொடை வகைகள்‌ 


தொடை விகற்பம்‌ 
.அடிகளிடையே வரும்‌ தொடையமைதி இங்ஙனமாக, 

ஒவ்வோர்‌ அடியிலும்‌ வரும்‌ சீர்களிடையிலும்‌ மோனை, 
எதுகை முதலிய தொடையமைதி கொள்ளப்படும்‌. நாற்‌ 
சீர்‌ கொண்ட அடிகளில்தரன்‌ சீர்களிடை அமையும்‌ 
தொடை நயம்‌ சிறப்புற விளங்கும்‌. ஓரடியில்‌ சீர்களிலே 
“வரும்‌ தொடையமைதியைத்‌ “தொடை விகற்பம்‌” என்றும்‌, 
“விகற்பத்‌ தொடை” என்றும்‌, “உறழ்ச்சித்‌ தொடை” என்‌ 
றும்‌ கூறுவர்‌.£ இவற்றைத்‌ “தொடைவகை? என வழங்கு ' 
தலும்‌ உண்டு. அவை முக்கியமாக இணை, பொழிப்பு, 
ஒரூஉ, கூழை, மேற்கதுவாய்‌, தீழ்க்கதுவாய்‌, முற்று என 
ஏழு வகைப்படும்‌ என்று யாப்பருங்கல விருத்தி, யாப்பருங்‌ 
கலக்‌ காரிகை முதலிய பிற்கால யாப்பியல்‌ நூல்கள்‌ பகுத்‌ 
துரைக்கின்றன. எதுகை முதலிய ஐநீதனுள்‌ ஒவ்வொன்‌ 
றும்‌ அடிகளிடை ஒன்றும்‌ சீர்களிடை ஏழும்‌ ஆக எட்டுப்‌ 
பாகுபாடுடையனவாக வரும்‌. உதாரணமாக, மோனையை 
எடுத்துக்கொண்டால்‌ அடிமோனை, இணைமோனை, பொழிப்பு 
மோனை, ஒரூஉ மோனை, கூழைமோனை, மேற்கது 
வாய்‌ மோனை, இ&ழ்க்கதுவாய்‌ மோனை, முற்றுமோன என 
எட்டு வகைப்பட வரும்‌. இவ்வாறே மற்றும்‌ எதுகை, 
முரண்‌, இயைபு, அளபெடை ஆகியவற்றிற்கும்‌ எட்டெட்‌ 
டுப்‌ பாகுபாடு வரும்‌ என்பது அறியத்தக்கது. இதனையே, 

“மோனை யெதுகை முரணியை பளபெடை 

பாதம்‌ இணையே பொழிப்போ டொருஉத்தொடை 

கூழை கதுவாய்‌ மிசையதூஉம்‌ கீழதூஉம்‌ 

சீரிய முற்றொடு சிவணுமா ரவையே” (யாப்‌. வி, சூ. 34) 


20 திருக்குறள்‌ யாப்பு அமைதி 


எனவரும்‌ யாப்பருங்கல விருத்திச்‌ சூத்திரம்‌ தெளிவுபட 
உரைக்கின்றது. இவற்றைப்‌ பின்வருமாறு அடைவுமுறை 
செய்து காட்டலாம்‌. 


இருளை. தொடை விகற்பம்‌ [உறழ்ச்சித்தொடை/] 


[தொடை] | 2 3. 4 5 6 7 


கீழ்க்கது | முற்று 


i. மோனை | 


இவை தவிரச்‌ செந்தொடை, நிரனிறைத்‌ தொடை, 
இரட்டைத்தொடை, அந்தாதித்தொடை, விட்டிசைத்‌ 
தொடை என்னும்‌ அமைப்புக்களும்‌ இலக்கண நூல்களில்‌ 
விவரிக்கப்பட்டுள்ளன. । 
பொழிப்பும்‌ ஒரூஉவும்‌ 
ஆசிரியர்‌ தொல்காப்பியர்‌ தம்‌ பெருநூலில்‌ பொழிப்பு, 
ஒரூஉ என்னும்‌ இரண்டனையுமே அடிகளின்‌ சீர்களில்‌ 
அமையும்‌ தொடை விகற்பமாகக்‌ கொண்டனர்‌. முதற்‌ 
சீரிலும்‌ மூன்றாம்‌ சீரிலும்‌ அமையும்‌ பொழிப்புத்‌ தொடை 
யும்‌, முதற்‌ சீரிலும்‌ நான்காம்‌ சீரிலும்‌ அமையும்‌ ஒரூஉத்‌ 
தொடையுமே பழமையான தொடைகள்‌. பாடலின்‌ ஓசை 
யமைதிக்கு இவை மிக இன்றியமையா தன. 
“பொழிப்பும்‌ ஒரூஉவும்‌ செந்தொடை மரபும்‌ 
அமைத்தனர்‌ க்ப்‌ அவையுமார்‌ உளவே” 
(தொல்‌. செய்யு. 90) 


தொடை வகைகள்‌ 21 


என்னும்‌ தொல்காப்பியச்‌ சூத்திரதீதால்‌ இது விளங்கும்‌, 
ஆதலால்‌, இணை, கூழை முதலிய அமைப்புக்கள்‌ பிற்கால 
வளர்ச்சி நிலையில்‌ பிறந்தனவாகும்‌. இப்‌ பிற்கால வழக்கு 
களைப்‌ பேராசிரியர்‌, 'மெய்பெறு மரபின்‌ தொடைவகை 
தாமே” என்னும்‌ செய்யுளியல்‌ சூத்திரவுரையிலே (தொல்‌. 
செய்யு. சூ. 101) தெளிவுற விளக்கியுள்ளார்‌ : 


“ அவை இணை, கூழை, மேற்கதுவாய்‌, &€ழ்க்கதுவாய்‌, கடை 
யிணை, கடைக்கூழை, இடைப்புணர்‌, பின்‌ எனச்‌ சொல்லுப. 
பிறவும்‌ வேறுபடுத்துக்‌ கூறுவார்‌ கூறுவனவெல்லாம்‌ இத 
னானே தழீடஇக்கொள்ளப்படும்‌” (தொல்‌. செய்யு. சூ. 101 உரை) 


என்பது அவர்‌ தரும்‌ விளக்கம்‌. 

நிரனிறைித்‌ தொடையும்‌ இரட்டைத்‌ தொடையும்‌ 
ஆசிரியர்‌ . தொல்காப்பியர்‌ தம்‌ நூலுள்‌ கூறும்‌ 

நிரனிறைத்‌ தொடையும்‌ இரட்டைத்‌ தொடையும்‌ முற்‌ 

கூறிய எதுகை, மோனை முதலியவற்றுள்‌ அடங்குவன 

வாம்‌. 


£நிரனிறுத்‌ தமைத்தலும்‌ இரட்டை யாப்பும்‌ 
மொழிந்தவற்‌ றியலான்‌ முற்றும்‌ என்ப” 

(தொல்‌. செய்யு. 91) 
என்பது தொல்காப்பியர்‌ விதிச்‌ சூத்திரம்‌. இவற்றுள்‌ 
நிரனிறையோ சொல்‌-பொருள்‌ வகையால்‌ தொடுக்கும்‌ 
தொடையாம்‌. ஒரு பாட்டின்‌ முதலடியில்‌ அமைந்துள்ள 
அடைவிலேயே பொருத்தமான சொற்பொருள்கள்‌ அடுத்த 
அடியிலும்‌ நிரல்பட அமைவதாக வரும்‌ அமைப்பு. 
இரட்டைத்‌ தொடை என்பது முதலில்‌ வந்த சீரே நான்கா 
முறை மடித்துவரும்‌ நிலையது. எனவே, ஓசை நயம்‌ 
கருதுங்கால்‌ இவை முற்கூறிய மோனை முதலியன 
வாக அடங்கும்‌. 
மோனையும்‌ எதுகையும்‌ 

மோனையாவது முதல்‌ எழுத்து ஒப்புமை. ஒரு 
பாடலில்‌ முதலடியின்‌ முதலில்‌ வந்த எழுத்தே மற்றைய 
அடிகளின்‌ முதலிலும்‌ வந்தால்‌ அடிமோனைத்‌ தொடை 
என்பர்‌. இவ்வாறே சீர்களின்‌ முதல்‌ எழுத்து ஒப்புமை 


22 திருக்குறள்‌ யாப்பு அமைதி 


நோக்கி இணை, பொழிப்பு முதலிய வகைமை ஏழனுள்‌ 
அடக்கிக்‌ காணுதல்‌ வேண்டும்‌. இணை, பொழிப்பு முதலி 
யன சீர்மோனை எனப்படும்‌. 

“அடிதொறும்‌ தலையெழுத்து ஒப்பது மோனை”. 

“அஃதொழித்து ஒன்றின்‌ எதுகை யாகும்‌”. 

ஆயிரு தொடைக்கும்‌ கினையெழுத்து உரிய” 

்‌ (தொல்‌. செய்யு. 92, 93, 94) 

எனவரும்‌ தொல்காப்பியச்‌ சூத்திரங்கள்‌ மோனை எதுகைத்‌ 
தொடைகளின்‌ இயல்புகளை உணர்த்துகின்றன. இவற்றுள்‌ 
தொடை என்பது சிறப்பாக எதுகையையே குறிக்கும்‌ 
என்பது வீரசோழிய உரைகாரர்‌ கொள்கை. 6 “எதுகை 
எனினும்‌ தொடை எனினும்‌ ஓக்கும்‌” (வீரசோ. யாப்பதி. 
5. உரை) என்னும்‌ அவர்‌ கூற்று இதனை மெய்ப்பிக்கும்‌. 


எதுகைத்‌ தொடைபற்றிய சில மரபுகள்‌ 


எதுகையாவது மேற்கூறிய வண்ணமே அடிகளிலும்‌ 
சீர்களிலும்‌ இரண்டாம்‌ எழுத்து ஒத்துவருவது. என்றாலும்‌ 
முதலெழுத்து எல்லாம்‌ தம்முள்‌ ஒத்த அளவினதாய்‌, 
அஃதாவது குறிலாயின்‌ குறிலும்‌ நெடிலாயின்‌ நெடிலும்‌ 
பெற்று வருதலாம்‌. இரண்டாம்‌ எழுத்து ஒத்து வருதல்‌ 
பற்றி யாப்பருங்கல விருத்தியுரைகாரர்‌ தரும்‌ விளக்கமும்‌ 
கூர்ந்து சிந்திக்கத்தக்கது. அது வருமாறு: 

“இரண்டாம்‌ எழுத்து ஒன்றிவரினும்‌ முதல்‌ எழுத்தெல்லாம்‌ 
தம்முள்‌ ஒத்த அளவினதாய்‌ வந்து, பட்டென்பதற்குக்‌ 
கட்டென்பதல்லது காட்டென்பது எதுகையாகாது. காட்டு 
என்பதற்குப்‌ பாட்டு என்பதல்லது பட்டென்பது எதுகை 
யாகாது. அரம்‌ என்பதற்குப்‌ பரம்‌ என்பதல்லது பாரம்‌ 
என்பது எதுகையாகாது; பாரம்‌ என்பதற்குக்‌ காரம்‌ 

என்‌ பதல்லது கரம்‌ என்பது எதுகையாகாது.” 
(யாப்‌. வி. பக்‌. 132) 


இவ்‌ விளக்கத்தால்‌, எதுகைத்‌ தொடையை நோக்கும்‌ 
போது முதல்‌ எழுத்து அளவொத்து வருதலும்‌ முக்கிய 
மாகக்‌ கவனிக்கத்‌ தக்கதென்பது தெரியவரும்‌. 


தொடை வகைகள்‌ 23 


 முதலெழுத்‌ தொன்றின்‌ மோனை, எதுகை 
முதலெழுத்‌ தளவோ டொத்து முதலா 
௮-ஃதொழித்‌ தொன்றின்‌ ஆகும்‌ என்ப 
இவ்விரு தொடைக்கும்‌ கிளையெழுத்துரிய? 
(யாப்‌. வி. பக்‌. 144) 
என்பது பல்காயனார்‌ தரும்‌ மோனை எதுகை விளக்கம்‌. 
“அளவறிந்தார்‌ நெஞ்சத்‌ தறம்போல நிற்கும்‌ 


களவறிந்தார்‌ நெஞ்சிற்‌ கரவ. (குறள்‌ 288) 
“நகுதற்‌ பொருட்டன்று ஈட்டல்‌ மிகுதிக்கண்‌ 
மேற்சென்‌ றிடித்தற்‌ பொருட்டு”. (குறள்‌ 784) 


மேலே காட்டிய குறள்களின்‌ அமைப்பை நோக்கு 
வோமானால்‌ முதல்‌ குறளின்‌ இரண்டடியும்‌ ஒரே எதுகை 
பெற்றுவந்துள்ளமையும்‌, அடுத்த குறளின்‌ இரண்‌ டடியும்‌ 
வெவ்வேறு எதுகை பெற்றுள்ளமையும்‌ காணலாகும்‌. 
* அதோடு முதற்‌ குறளில்‌ முதற்சீர்‌ முற்றும்‌ எதுகையாய்‌ 
வந்து, ஈரடிகளிலும்‌ முதலெழுத்துக்‌ குறிலாக அளவொத்து 
அமைந்துள்ளன. மற்றும்‌ ஈரடிகளிலும்‌ பொழிப்பு வழி 
மோனையும்‌ வந்துள்ளது. இரண்டாவது குறனிலோ முத . 
லடியில்‌ ககர-உகரமும்‌ (க), இரண்டாம்‌ அடியில்‌ றகர்‌ 
ஒற்றும்‌ (ற்‌) வந்து வேறுபட்ட எதுகைகளாய்‌ விட்டன. 
மேலும்‌, ஈரடிகளிலும்‌ முதல்‌ எழுத்துக்கள்‌ குறிலும்‌ நெடிலு 
மாக வந்து தம்முள்‌ மாறுபட்டும்‌ உள்ளன. 


ஒரு விகற்பம்‌-இரு விகற்பம்‌ 

ஈரடியும்‌ ஒரே எதுகை பெற்றுவந்த குறட்பாவை ஒரு 
விகற்பம்‌ என்றும்‌, ஈரடியும்‌ வெவ்வேறு எதுகை பெற்று 
வருவதனை இருவிகற்பம்‌ என்றும்‌ கூறுவர்‌. திருக்குறள்‌ 
1330 பாடல்களிலும்‌ ஒரு விகற்பாய்வரும்‌ குறள்களே 
பெரும்‌ பான்மை. இருவிகற்பமாய்வரும்‌ குறள்களின்‌ 
எண்ணிக்கை 431.5 


இங்கே எடுத்துக்காட்டாகத்‌ தரப்பட்டுள்ள “நகுதற்‌ 
பொருட்டன்று நட்டல்‌” என்னும்‌ இருவிகற்பக்‌ குறட்பா 
(784) வழிமோனை வழியெதுகை நயம்பட அமைந்துள்ளமை 
கவனிக்கத்தக்கது. முதலடியில்‌ “நட்டல்‌” எனப்‌ பொழிப்பு 
மோனையும்‌, “மிகுதிக்கண்‌: என ஒரூஉ எதுகையும்‌ 
வந்துள்ளன.” அதுமட்டுமன்றி நான்காம்‌ சீராகிய மிகுதிக்‌ 
கண்‌ என்பதற்கு ஏற்புடைய மோனையாக ஐந்தாம்‌ சீரில்‌ 


24 திருக்குறள்‌ யாப்பு அமைதி 


வரும்‌ “மேற்சென்று”.என்பது அமைந்துள்ளது. இவ்‌ வகை 
அமைப்பை கோக்கும்போது, ஓரடி முக்காலாகிய குறள்‌ 
வெண்பா, இருவிகற்ப அமைப்பில்‌ முக்காலும்‌ ஒன்றுமாக 
மாறி அமைந்துள்ளது என்றும்‌ கருதலாம்‌. 


முதலடியிலே ஒரூஉ எதுகையில்‌ அழுத்தம்‌ பெறுவது 
மட்டுமன்றி அடுத்த அடியுடன்‌ ஐந்தாம்‌ சீரில்‌ நான்காம்‌ 
சீர்க்கு ஏற்ற மோனைத்‌ தொடை நயமும்‌ உள்ளது.” இங்கே 
அடியெதுகையின்றி இருவிகற்பமாய்‌ வந்தபோதிலும்‌ 
பாட்டின்‌ ஓசையமைதி வேறுவகையில்‌ ஈடுசெய்யப்‌ 
பட்டிருக்கிறது. 
“துறந்தார்க்கும்‌ துவ்வா தவர்க்கும்‌ இறந்தார்க்கும்‌ 
இல்வாழ்வான்‌ என்பான்‌ துணை”. (குறள்‌ 42) 


இந்த இருவிகற்பக்‌ குறட்பாவில்‌ முதற்சீர்க்கு ஏற்ற 
தலையாகு எதுகை நான்காம்‌ சீரில்‌ அமைந்திருப்பதோடு 
ஐந்து ஆறாம்‌ சீர்கள்‌ நான்காம்‌ சீர்க்கு ஏற்றமோனை நயம்‌ 
பெற்றுள்ளன. 


“இன த்தாற்றி எண்ணாத வேந்தன்‌ சினத்தாற்றிச்‌ 
சீறின்‌ சிறுகும்‌ திரு”. (குறள்‌ 568) 
இக்‌ குறளின்‌ முதலடி முந்திய பாவிற்போலவே நான்‌ 
காம்‌ சீரில்‌ தலையாகு எதுகை பெற்றுள்ளது. நான்காம்‌ 
சீர்க்கு ஏற்ற மோனை அமைப்பினை ஐந்து, ஆறு, ஏழாம்‌ 
சீர்களும்‌ பெற்றுள்ளமை கவனிக்கத்தக்கது.!? இவ்வாறு 
நாற்சீரடி அமைந்திருப்பின்‌ முற்று மோனை என்பர்‌. 
அத்தகைய முற்று மோனை நயம்‌, 


“சினத்தாற்றிச்‌ சீறின்‌ சிறுகும்‌ திரு” 
எனவரும்‌ சீர்களிலும்‌ உள்ளமை ஊன்றிக்‌ கவனிக்கத்‌ 
தக்கது. 


இங்ஙனமாகவே திருக்குறளில்‌ வரும்‌ இருவிகற்ப 
வெண்பாக்களில்‌ பெரும்பான்மையும்‌ உள்ளன. ஒரு. 
விகற்பாயும்‌ உறழ்ச்சித்‌ தொடை பெற்றும்‌ வரும்‌ குறள்‌ 
களப்‌ போன்ற நயம்‌ இரு விகற்பப்‌ பாடல்களில்‌ வேறு 
வகையில்‌ அமைதல்‌ ஓசையறுத்து வாசிப்பார்க்கு நன்கு 
புலனாம்‌. இருவிகற்பக்‌ குறட்பாக்களில்‌ பெரும்பாலனவும்‌ 


.தொடை வகைகள்‌ 25 


ஒரூஉ எதுகை பெற்றே வந்துள்ளன. தவிரவும்‌, நான்‌ 
காம்‌ சீர்க்கு ஏற்ற மோனை அமைதி பின்வரும்‌ ஐந்து ஆறு 
ஏழாம்‌ சீர்களில்‌ வருமாறும்‌ பாடல்களின்‌ அமைப்பு 
உள்ளமை மேலே குறிக்கப்‌ பெற்றது. 


வீரமாமுணிவரின்‌ புதுமைக்‌ கருத்து 


வீரமாமுனிவர்‌ (Constant Joseph Beschi, S.J.) தமது 
“செந்தமிழ்‌” என்னும்‌ நூலில்‌,'? திருக்குறள்‌ பாடல்கள்‌ பல 
முதலடி முச்சீராயும்‌ இரண்டாம்‌ அடி நாற்சீராயும்‌ அமைந்‌ 
துள்ளன என்று எடுத்துக்காட்டியுள்ளார்‌.'ூ இவர்‌ தம்‌ 
முடைய கூற்றுக்கு எடுத்துக்காட்டாகத்‌ திருக்குறள்‌ 34, 
453ஆம்‌ பாடல்களைப்‌ பின்வருமாறு அமைத்துக்‌ காட்டி 
யுள்ளார்‌. 


“மனத்துக்கண்‌-மாசில-னாத 
லனை த்தற-னாகுல-நீர-பி.ற”. (குறள்‌ 34) 
“மன தீதானா-மாந்தர்க்‌-குணர்ச்சி 
யின த்தானா-மின்ன-னெனப்படும்‌-சொல்‌”. 
(குறள்‌ 458) 


இவ்விரு பாடல்களிலும்‌ முதற்சீர்க்கு ஏற்ற எதுகை- 
யமைப்பை நான்காம்‌ சீர்‌ பெற்று, முதலடி ஒரூஉ எதுகை 
யாய்‌ அமைதல்‌ கவனிக்கத்தகும்‌. ஆகவே, பெரும்‌ 
பான்மையும்‌ ஒரூஉ எதுகை பெற்று வந்தவற்றையே 
வீரமாமுனிவர்‌ முச்சீரடி, நாற்சீரடியாய்‌ அமையும்‌ குறள்‌- 
கள்‌ என்று கருதுகிறார்‌ என்பது வெளிப்படை. !* 


வீரமாமுனிவரின்‌ கருத்தை அடிப்படையாகக்கொண்டு 
பேராசிரியர்‌ கியூபர்‌ (1௦1. 1, . ]. Kuiper, Kern Institute, 
Leiden, Netherlands) எழுதியுள்ள “திருக்குறளில்‌ வெண்பா 
அமைப்பு” (The Venpa Metre in the Tirukkural) என்னும்‌ 
கட்டுரையில்‌ பல எடுத்துக்காட்டுக்களுடன்‌ விளக்கம்‌ தரு 
இருர்‌.15 அறத்துப்பாலில்‌ உள்ள 380 பாடல்களுள்‌ 119 
பாடல்களில்‌ மூச்சீரடி-நாற்சீரடி அமைப்புடைய பாடல்கள்‌ 
உள்ளன என்றும்‌, எனவே இவை 2:1 என்னும்‌ 
விழுக்காடாகும்‌ என்றும்‌ அக்‌ கட்டுரையில்‌ குறிப்பிட்டுள்‌ 
ளார்‌. திருக்குறளின்‌ குறட்பா அமைப்பில்‌ இம்‌ முறை பல 
4 


26 - - திருக்குறள்‌ யாப்பு அமைதி 


பாடல்களில்‌: காணப்படுவதனால்‌, இ.:து திருவள்ளுவரின்‌ 
தனிப்பட்ட குறட்பா-அமைப்பு முறையாகும்‌ என்றும்‌, 
இவ்வாறு இக்காலப்‌ பதிப்பாளர்கள்‌ குறட்பாவை வகைப்‌ 
படுத்திப்‌ பதிப்பிக்க வேண்டும்‌ என்றும்‌ இவர்‌ தம்‌ விருப்‌ 
பத்தையும்‌ அக்‌ கட்டுரையில்‌ தெரிவித்துள்ளார்‌. 
மோனை எதுகைகளில்‌ போலி எழுத்து அமைதல்‌ 

ட்‌ வையத்துள்‌ வாழ்வாங்கு வாழ்பவன்‌ வானுறையும்‌ 

தெய்வத்துள்‌ வைக்கப்‌ படும்‌” (குறள்‌ 50) 
என வரும்‌ பாடல்‌, முதலெழுத்து அளவொத்து வாராமை 
யினால்‌ இருவிகற்பம்‌ பெற்றுள்ளது என்று எண்ண நேரும்‌. 
ஆனால்‌, பண்டை நாளில்‌ “ஐ” என்னும்‌ நெட்டெழுத்தோசை 
அகர உயிரும்‌ யகர மெய்யும்‌ சேர்ந்துவந்து (அய்‌) போலி 
எழுத்தாகப்‌ பயன்பட்ட வழக்கைக்‌ கருதினால்‌, மேற்‌ 
குறித்த பாடலின்‌ முதலில்‌ உள்ளவை” என்பது “வய்‌' 
எனப்‌ படிக்கப்படுதல்‌ வேண்டும்‌. 

* வய்யத்துள்‌ வாழ்வாங்கு வாழ்பவன்‌ வானுறையும்‌ 

தெய்வத்துள்‌ வைக்கப்‌ படும்‌” (குறள்‌ 50) 
என வரும்பொழுது *வய்‌', “தெய்‌” என்பன எதுகை நயம்‌ 
ஒத்து இப்‌ பாடல்‌ ஒரு விகற்பமாய்‌ அமைதல்‌ விளங்கும்‌. 


இவ்‌ வகை அமைப்பு சீர்‌ எதுகையிலும்‌ திருக்குறளிற்‌ 
காணப்படுகிறது. 


 செய்யாமற்‌ செய்த உதவிக்கு வையகமும்‌ 

வானகமும்‌ ஆற்றல்‌ அரிது” (குறள்‌ 101) 
என்னும்‌ இப்‌ பாடலிலும்‌ நான்காம்‌ சீர்‌ போலி எழுத்தால்‌ : 
“வய்யசுமும்‌? என எழுதப்பட்டால்தான்‌ ஒரூஉ எதுகை 
வாய்க்கும்‌. இருவிகற்பப்‌ பாடல்கள்‌ ஒரூஉ எதுகையும்‌ 
பின்வரும்‌ சீர்களுடன்‌ வழிமோனை நயமும்‌ உடையவாய்‌ 
வருதல்‌ பற்றி முன்பு விரிவாகக்‌ கூறப்பட்டது. இம்‌ முறை 
கனை யெல்லாம்‌ கவனிப்போமானால்‌ மேற்குறித்த பாடல்‌, 

*செய்யாமற்‌ செய்த உதவிக்கு வய்யகமும்‌ 

வானகமும்‌ ஆற்றல்‌ அரிது” (குறள்‌ 101) 
என்று போலி எழுத்தால்‌ எழுதப்படுதலே தகும்‌ என்பது 
தெளிவர்ம்‌. 


தொடை வகைகள்‌ 27 


இங்ஙனமாக, ஐகாரம்‌ போலியாக வந்த குறட்பாக்கள்‌ 
வேறுசிலவும்‌ உள. 


“ஜயுணர்‌ வெய்தியக்‌ கண்ணும்‌ பயமின்றே 


மெய்யுணர்‌ வில்லா தவர்க்கு”. (குறள்‌ 354) 
“ஐயப்‌ படாஅ தகத்த துணர்வானைத்‌ 
தெய்வத்தோ டொப்பக்‌ கொளல்‌”. (குறள்‌ 702) 

கைவேல்‌ களிற்றொடு போக்கி வருபவன்‌ 

மெய்வேல்‌ பறியா நகும்‌”. (குறள்‌ 774) 
*கையறியாமையுடைத்தே பொருள்கொடுத்து 
மெய்யறி யாமை கொளல்‌”. (குறள்‌ 925) 


இப்‌ பாடல்களின்‌ முதலடியில்‌ வரும்‌ ஐகாரத்தை “அய்‌? 
எனப்‌ போலியாகக்‌ கொள்ளவேண்டும்‌ என்பதும்‌, அவ்‌ 
வாறு கொள்ளுமிடத்து இவையெல்லாம்‌ ஒருவிகற்பமாய்‌ 
அமைந்து காணப்படுகின்றன என்பதும்‌ அறியத்தகும்‌. 
“பொய்படு மொன்றே புனைபூணும்‌ கையறியாப்‌ 

பேதை வினைமேற்‌ கொளின்‌” (குறள்‌ 836) . 
என்ற பாடலில்‌, “கையறியாப்‌” எனவரும்‌ நான்காம்‌ சீரினை 
“கய்யறியாப்‌”' என்று அமைத்தால்தான்‌ ஒரூஉ எதுகை 
நயம்‌ வாய்க்கும்‌, 

“மைய லொருவன்‌ களித்தற்றால்‌ பேதைதன்‌ 

கையொன்‌ றுடைமை பெறின்‌” (குறள்‌ 838) 
என வரும்‌ பாடலின்‌ ஈரடிகளிலும்‌ “மை”, “கை” என நெடில்‌ 
ஒத்து வந்துள்ளமையால்‌ இங்குப்‌ போலி எழுத்துக்‌ 
கொள்ளவேண்டும்‌ நிலைமையின்று; கொள்ளினும்‌ பாடலின்‌ 
ஓசை பிழைபடாது. 


போலி எழுத்தை மேற்கொண்டு மேலும்‌ சில குறள்‌ 
களில்‌ வரும்‌ ஐகாரங்களைப்‌ படித்தால்‌, பாடலடிகளில்‌ 
, எதுகை-மோன ஒருமைப்பாடு அமைதல்‌ புலனாகும்‌. 
பின்வரும்‌ பாடல்களில்‌ உள்ள காரத்‌ தொடக்கமான 
எதுகை-மோனைச்‌ சொற்களைக்‌ கூர்ந்து நோக்கி இவ்‌ 
வுண்மையை நாம்‌ தெளியலாம்‌. 


“தென்புலத்தார்‌ தெய்வம்‌ விருந்தொக்கல்‌ தானென்றாங்கு 
ஐம்புலத்தா ந>ோம்பல்‌ தலை”. (குறள்‌ 43) 


28 திருக்குறள்‌ யாப்பு அமைதி 


“கைம்மாறு வேண்டா கடப்பாடு மாரிமாட்டு 


என்னாற்றுங்‌ கொல்லோ உலகு”. (குறள்‌ 211) 
“வஞ்ச மனத்தான்‌ படிற்றொழுக்கம்‌ பூதங்கள்‌ 

ஐந்தும்‌ அகத்தே நகும்‌”, (குறள்‌ 271) 
“வன்கண்‌ குடிகாத்தல்‌ கற்றறிதல்‌ ஆள்வினையோடு 
ஐந்துடன்‌ மாண்டது அமைச்சு”. (குறள்‌ 632) 
“இதூதாக முள்மரம்‌ கொல்க களையுகர்‌ 
கைகொல்லும்‌ காழ்த்த விடத்து”. (குறள்‌ 879) 
“அன்புகாண்‌ ஒப்புரவு $ண்ணோட்டம்‌ வாய்மையோடு 
ஐந்துசால்‌ பூன்‌ நிய தூண்‌”. (குறள்‌ 983) 
“வைத்தான்‌ வாய்சான்‌ ற பெரும்பொருள்‌ ௮.:;துண்ணான்‌ 
செத்தான்‌ செயக்டிடந்தது இல்‌”. (குறள்‌ 1001) 


போலி எழுத்தின்‌ வரலாறு 


அகர-யகரங்கள்‌ (அய்‌) ஐகாரத்திற்குப்‌ போலி எழுத்‌ 
தாக அமைதலைத்‌ தொல்காப்பியர்‌ தம்‌ பெருநூலுள்‌ 
விளக்கியுள்ளார்‌. 


“அகர இகரம்‌ ஐகாரம்‌ ஆகும்‌”. (தொல்‌. எழுத்‌. 54) 

“அகர உகரம்‌ ஒளகாரம்‌ ஆகும்‌” (தொல்‌. எழுத்‌. 55) 
என வரும்‌ இருசூத்திரங்களால்‌ ₹ஐ', “ஒள” என்பன 
வற்றிற்குப்‌ போலியாக ௮இ, ௮௨ என்பன வரும்‌ என்று 
அவர்‌ காலத்து வழக்கு முறையைப்‌ புலப்படுத்துகின்றார்‌ 
மொழி மரபியலில்‌. அடுத்து, 

“அகரத்‌ திம்பர்‌ யகரப்‌ புள்ளியும்‌ 

ஐயென்‌ நெடுஞ்சினை மெய்பெறத்‌ தோன்றும்‌” 

(தொல்‌. எழுத்‌. 56) 
என வரும்‌ சூத்திரத்தால்‌, அகரத்தின்‌ பின்‌ இகரமேயன் றி 
யகரமாகிய புள்ளி வந்தாலும்‌ (அய்‌) “ஜூ எனப்பட்ட 
நெட்டெழுத்தின்‌ வடிவம்‌ தோன்றும்‌ என்றும்‌ விதித்துள்‌ ' 
ளார்‌. ஆனால்‌, ஒளகாரத்திற்கு “அவ்‌” என அகர வகரம்‌ 
வருதலை (அவ்‌) ஆசிரியர்‌ தொல்காப்பியர்‌ விதிக்கவில்லை. 
எனவே “அய்‌” என ஐகாரத்திற்குப்‌ போலி எழுத்து வழங்கி, 
யது ஆசிரியர்‌ தொல்காப்பியர்‌ காலத்து வழக்கு என்பது 
தெளிவாம்‌. ஆனால்‌, தொல்காப்பிய உரையாசிரியர்‌ 


தொடை வகைகள்‌ 29 


காலத்திலோ அகரவகரம்‌, அதாவது “அவ்‌” என்பது “ஒள” 
என்னும்‌ நெட்டெழுத்திற்குப்‌ போலியாகக்‌ கொள்ளப்படும்‌ 
வழக்கு பெருவரவிற்றாயிற்று. இதனையும்‌ அமைத்துக்‌ 
கொள்ளும்‌ பொருட்டாக, 

: அகரத்‌ திம்பர்‌ யகரப்‌ புள்ளியும்‌ 

ஐயென்‌ நெடுஞ்சினை மெய்பெறத்‌ தோன்றும்‌' 

(தொல்‌. எழுத்து. 56) 
என்னும்‌ சூத்திரவுரையில்‌, இளம்பூரணரும்‌, அவரை 
யடுத்து நச்சினார்க்கினியரும்‌, “மெய்பெற என்றதனான்‌ 
அகரத்தின்‌ பின்னர்‌ உகரமேயன்றி வகரப்புள்ளியும்‌ 
ஒளகாரம்‌ போல வரும்‌ என்பது கொள்க. ஒளவை- 
அவ்வை என வரும்‌'” என்று விளக்கவுரை தருவாராயினர்‌. 


இவ்வுரையாசிரியர்களின்‌ கொள்கையையும்‌ மேற்‌ 

கொண்டு பிற்காலத்து ஆசிரியருள்‌ ஒருசாரார்‌, மொழி 
களில்‌ எல்லா இடத்தும்‌ ஐகாரத்திற்கு “அய்‌” என்பது 
வரும்‌ என்றும்‌, ஒளகாரத்திற்கு “அவ்‌” என்பது வரும்‌ 
என்றும்‌ கூறியுள்ளனர்‌. 

“அகர வகரத்தி னோேடியைர்‌ தெளவாம்‌ யகர த்தினே 

டகரம்‌ இயைந்‌ தையாகும்‌” (வீரசோ. சந்தி, 3) 
என்கிறார்‌ வீரசோழியம்‌ தந்த புத்தமித்திரனார்‌. குணவீர 
பண்டிதரும்‌ தம்‌ நேமிகாத இலக்கணத்துள்‌, 

£ அதியுயிர்‌ வவ்வியையின்‌ ஒளவாம்‌ ௮ஃதன்றி 

நீதியினால்‌ யவ்வியையின்‌ ஜயாகும்‌” (நேமி, எழுத்‌. 9) 


என்று குறிப்பிடுகின்றார்‌. 


நன்னூல்‌ தந்த பவணந்தி முனிவர்‌ இவ்வாறு வரு 

தலைப்‌ போலியெழுத்து என்று பெயரிட்டு, 

£அம்முன்‌ னிகரம்‌ யகரம்‌ என்றிவை 

எய்தின்‌ ஐயொத்‌ திசைக்கும்‌ அவ்வோடு 

உவ்வும்‌ வவ்வும்‌ ஒளவோ ரன்ன” (நன்‌. 125) 
என்னும்‌ சூத்திரத்து விளக்கியுள்ளார்‌. இச்‌ சூ.த்திரத்திலே, 
“ஓத்திசைக்கும்‌', “ஓரன்ன என உவமவுருபு கொடுத்துக்‌ 
கூறி, இவை போலியெழுத்துக்களே என்பதை அவர்‌ 
தெளிவாக்குகின்‌ றமையும்‌ அறியத்தக்கது. 


30 திருக்குறள்‌ யாப்பு அமைதி 
போலி எழுத்தால்‌ செய்யுளுக்கு வரும்பயன்‌ 

இவ்வாறு போலியாக ஈரெழுத்துக்‌ கொள்ளுதலின்‌ 
பயன்‌ செய்யுள்களில்‌ எதுகை மாறுபாடு நேராமல்‌ 
அமைத்துக்‌ கோடலே என்று பிரயோகவிவேக நூலார்‌ 
ஏதுக்களுடன்‌ விளக்கிக்‌ கூறுகின்றார்‌. “ஐகார ஒளகாரங்‌ 
களை ஈரெழுத்தாகக்‌ கொள்ளாக்கால்‌ செய்யுளியலுட்‌ 
கொண்ட எதுகையொடு மாறுபடவரும்‌ எனக்‌ கொள்க” 
(பிரயோக. 5 உரை) என்பது பிரயோக விவேக நூலார்‌ 
கூற்று. தவிரவும்‌, அவர்தம்‌ உரையுள்‌, “தொல்காப்பியர்‌ 
எதுகை நோக்கி ஈரெழுத்தியைந்த ஐகார ஒளகாரங்களும்‌ 
கொண்டார்‌....போலி எழுத்து என்பார்‌ இலக்கணப்போலி 
ஒப்பில்போலி போல எழுத்துப்‌ போலியும்‌ கைக்கொண்டு 
எதுகை கொள்வர்‌ என்க” (பிரயோக. 5 உரை) என்றும்‌ 
கூறியுள்ளார்‌. .இங்ஙனமாக, இலக்கண நூலார்‌ தரும்‌ 
கருத்துக்களுக்குக்‌ காரணம்‌ செய்யுட்களில்‌ ஜகாரத்திற்கு 
“அய்‌” என்பதும்‌, ஒளகாரத்திற்கு “அவ்‌” என்பதும்‌ எதுகை 
யாக வருதலை நோக்கியமையேயாகும்‌. 


“அம்முன்‌ இகரம்‌ யகரம்‌ என்றிவை” என்று நன்‌ 
னூலில்‌ வரும்‌ எழுத்துப்‌ போலிச்‌ சூத்திரத்தின்‌ உரையில்‌ 
சங்கரநமச்சிவாயர்‌ இரண்டு திருக்குறள்களையே போலி 
யெழுத்திற்கு உதாரணமாகத்‌ தந்துள்ளார்‌. 

*கய்வேல்‌ களிற்றொடு போக்கி வருபவன்‌ 

மெய்வேல்‌ பறியா நகும்‌”. (குறள்‌ 774) 

“ அவ்விய கெஞ்சத்தா னக்கமுஞ்‌ செவ்வியான்‌ 

கேடு நினைக்கப்‌ படும்‌”. ... (குறள்‌ 169) 
“இச்‌ செய்யுட்கள்‌ தொடை நோக்கி ஐகார ஒளகாரம்‌ நின்ற 
நிலைக்களத்துப்‌ போலி வந்தவாறு காண்க?” (நன்‌. 125 
உரை) என்று அவர்‌ விளக்கவுரையும்‌ எழுதியுள்ளார்‌. 
இதனால்‌ போலி எழுத்துக்களின்‌ பயன்‌ தொடை நயம்‌ 
வாய்ப்பதற்கே யாகும்‌ என்பது விளங்கும்‌. !6 


திருக்குறளில்‌ ஒள-அவ்‌ போலி எழுத்து 


திருக்குறளில்‌ காரத்திற்கு “அய்‌” என்பது போலி 
யாக நின்று எதுகை நயம்‌ ஊட்டியது போலவே, 


தொடை வகைகள்‌ 31 


ஒளகாரத்திற்கு “அவ்‌” என்பது வந்தும்‌ எதுகையிலே 
ஓசை ஒப்புமை கொள்ளவரும்‌ என்பது சங்கரநமச்சிவாயர்‌ 
காட்டிய, ச 
அவ்விய நெஞ்சத்தான்‌ ஆக்கமும்‌ செவ்வியான்‌ 
கேடும்‌ நினைக்கப்‌ படும்‌” (குறள்‌ 169) 


என்னும்‌ குறளுதாரணத்தால்‌ தெரியவரும்‌. இது போன்று 
வேறுசில குறட்பாடல்களும்‌ உள : 


“அவ்வித்‌ தழுக்கா றுடையானைச்‌ செய்யவள்‌ 
தவ்வையைக்‌ காட்டி விடும்‌”. (குறள்‌ 167) 
“கவ்வையாற் கவ்விது காமம்‌ அதுவின்றேல்‌ 
தவவென்னுந்‌ தன்மை இழந்து”. (குறள்‌ 1144) 


இப்பாடல்களில்‌ “அவ்‌” என்பது ஒளகாரத்தின்‌ பயத்த 

வாய்‌ வருதல்‌ காணலாம்‌. சீரெதுகையிலும்‌ இவ்‌ வகை 
ஒப்புமை உண்மையை, 

“நெய்யா லெரிநுதுப்பேம்‌ என்‌ றற்டுல்‌ கெளவையால்‌ 

காமம்‌ நுதுப்பேம்‌ எனல்‌” (குறள்‌ 1148) 
என்னும்‌ பாடலில்‌ காணலாம்‌. இங்கே நான்காம்‌ சீராகிய 
தீ . ச. ௬. ௯ 
“கெளவையால்‌” என்பது போலி எழுத்திட்டு, “கவ்வை 
யால்‌” என்று எழுதப்பட்டால்தான்‌ ஒரூஉ எதுகை வாய்த்‌ 
துப்‌ பாடலின்‌ ஓசை சிறக்கும்‌. ஆகவே, இப்‌ பாடலை, 

* நெய்யா லெரிநுதுப்பேம்‌ என்‌ றற்றால்‌ கவ்வையால்‌ 

காமம்‌ நுதுப்பேம்‌ எனல்‌” (குறள்‌ 1148) 


என்று கொள்ளுதலே தகும்‌. 


ஆய்த ஒசையும்‌ யகரமும்‌ 


ஐகாரத்திற்கு “அய்‌” போலியாக அமைதல்‌ ஒரு 
பாலாக, £௮.” என்பதும்‌ போலியாக வருவது உண்டு. பின்‌ 
வரும்‌: யாப்பருங்கல விருத்தியுரைப்‌ பகுதி இதற்குச்‌ 
சான்றாம்‌: 
“சரர்பிற்‌ >றோன்றும்‌ தன்மைய (யா. வி.சூ. 2) என்று மிகுத்துச்‌ 
சொல்லியவதனால்‌ அகரத்தோடு யகரவொற்று வந்தும்‌, ஆய்‌ 
தம்‌ வந்தும்‌ ஐகாரத்தின்‌ பயத்தவாய்‌ நிற்கும்‌; அகரத்தோடு 


௮ திருக்குறள்‌ யாப்பு அமைதி 


உகரம்‌ வந்தும்‌ வகர-ஒற்று வந்தும்‌ ஒளகாரத்தின்‌ பயத்த 
வாய்‌ நிற்கும்‌. என்னை ? 
“ஆய்தமும்‌ யவ்வம்‌ அவ்வொடுவரினே 
ஐயென்‌ னெழுத்தொடு மெய்பெறத்‌ தோன்றும்‌”. 
“£உவ்வொடு வவ்வரின்‌ ஒளவியல்‌ பாகும்‌” 

என்றார்‌ அவிநயனார்‌?” (யா. வி. உரை பக்‌. 30) 
என்று எடுத்துக்கூறி இவ்வோசை வரலாற்றை விளக்கப்‌ 
பல எடுத்துக்காட்டுகளும்‌ தந்துள்ளார்‌. 


இதனால்‌ “அ.” என்பது “அய்‌” என்னும்‌ ஓசை பெறுதற்‌ 
குரிய முதலெழுத்துப்‌ பொருத்தம்‌ உடையதாகும்‌ என்பது 
புலனாகிறது. எனவே, யகர மெய்யின்‌ (ய்‌) ஓசையும்‌ 
ஆய்தமும்‌ ஒன்றற்‌ கொன்று ஒத்துவந்து ஓசையை நிறைவு 
செய்யும்‌ இடங்களும்‌ தொடையமைப்பில்‌ காணலாகும்‌. 


“செய்க பொருளைச்‌ செறுகர்‌ செருக்கறுக்கும்‌ 

எஃக்தனிற்‌ கூரியது இல்‌”. (குறள்‌ 759) 
இங்கே இரண்டாம்‌ அடியில்‌ வரும்‌ ஆய்தம்‌ யகர-ஓசைக்கு 
ஈடாக நின்று எதுகைத்‌ தொடை அமைப்பை நிறைவு 
செய்கிறது. ஆய்தவெழுத்தின்‌ வரலாற்றை நோக்கு 
மிடத்து அது யகரமாக ஒலி மாறுதல்‌ பெற்றுவந்‌ 
துள்ளமை தெரிய வருகிறது. பேராசிரியர்‌ மு. இராக 
வையங்கார்‌ அவர்கள்‌ செந்தமிழ்ப்‌ பத்திரிகையில்‌ எழுதிய 
*ஆய்தவோசை' என்னும்‌ கட்டுரை இவ்வமைப்பை விளங்க 
உரைக்கின்றது." ்‌ 


உயிரெதுகை 
எதுகையைப்‌ பொறுத்தவரை முதலடியின்‌ முதற்சீரில்‌ 

வந்த இரண்டாம்‌ எழுத்தே அடுத்த அடியிலும்‌ இரண்டாம்‌ 
எழுத்தாக வருதல்தான்‌ தக்கது. அங்ஙனமன்றி வெவ்‌ 
வேறு வகையான ஒப்புமை கருதியும்‌ எதுகை கொள்ளப்‌ 
படுதல்‌ உண்டு. ஒருசாரார்‌ இரண்டாம்‌ எழுத்தின்‌ மேல்‌ 
ஏறிய உயிர்‌ ஒத்துவந்தால்‌ உயிரெதுகை என்பர்‌. மற்றும்‌ 
மூன்றாம்‌ எழுத்து ஒன்றிவரும்‌ எதுகையும்‌ கொள்‌ 
கின்றனர்‌. 

“நீரின்‌ றமையா துலசெனின்‌ யார்யார்க்கும்‌ 

வானின்‌ றமையா தொழுக்கு'. (குறள்‌ 20) 


தொடை வகைகள்‌ 33 


இப்‌ பாடலில்‌ எதுகையாக ரி-னி என ரகர னகரக்‌ குற்‌. 
றெழுத்து உயிர்மெய்கள்‌ ஒத்துவந்துள. இவற்றுள்‌ மெய்‌ 
யெழுத்துக்கள்‌ வெவ்வேறு இனமாயினும்‌, மெய்மேல்‌ 
ஏறிவரும்‌ உயிராகிய “இ? என்னும்‌ குறில்‌ ஒத்துள்ளமை 
யால்‌, இதனை “உயிரெதுகை” என்று வழங்குவர்‌. 


பேராசிரியர்‌ தமது தொல்காப்பிய உரையில்‌ (தொல்‌. 
செய்யு. 94 உரை), இவ்வெதுகைபற்றிக்‌ கூறுவதாவது : 
“ “இழிழ்கண்‌ முழவின்‌ இன்‌ சீர்‌ வாமனைப்‌ 
2 பயிரவன்‌ போலவச்‌ திசைப்பவும்‌ தவிரான்‌” 
என்பது உயிரெதுகை. இஃது ஒற்றூர்ந்த உயிர்‌ ஒன்றின 
மையின்‌ உயிரெதுகை யாயிற்று” என்று விளக்கம்‌ தரு 
கிறார்‌. 


யாப்பருங்கல விருத்தியுரைகாரர்‌” 


“இரண்டாம்‌ எழுத்தொன்‌ நியைவதே எதுகை” 

(யாப்‌. வி. கூ. 36) 
என்னும்‌ சூத்திரவுரையில்‌, “*இரண்டாமெழுத்‌ தியைவதே 
யெதுகை என்னாது “ஒன்று” என்று மிகுத்துச்‌ சொல்ல 
வேண்டியது என்னையெனின்‌, ஒருசாராசிரியர்‌ இரண்டாம்‌ 
எழுத்தின்‌ மேல்‌ ஏறிய உயிர்‌ ஒன்றிவந்தாலும்‌ மூன்றாம்‌ 
எழுத்து ஒன்றி வந்தாலும்‌ எதுகைப்பாற்படுத்து வழங்கு 
வர்‌ என்பது அறிவித்தற்கு எனக்‌ கொள்க” என்று 
விளக்கம்‌ தந்து, 

£ துளியொடு மயங்கிய தூங்கிருள்‌ நடுநாள்‌ 
அணிகிளர்‌ தாரோய்‌ அருஞ்சுரம்‌ நீந்தி 
வடிவமை யெஃகம்‌ வலவயி னேந்தி 
தனியே வருதி நீயெனின்‌ 
மையிருங்‌ கூந்தல்‌ உய்தலோ அரிதே 
என்னும்‌ பாடலையும்‌ காட்டி, “இ. து இரண்டாம்‌ எழுத்தின்‌ 
மேலேறிய உயிரொன்‌ றிய எதுகை” என்றும்‌ குறிப்பிட்டுள்‌ 
ளார்‌. 
யாப்பருங்கலக்‌ காரிகை நூலில்தான்‌ உயிரெது 
கையை நூலாசிரியரே கொண்டு கூறியிருக்கிறார்‌ : 
5 


34 திருக்குறள்‌ யாப்பு அமைதி 


ட்‌ ஃஉயிர்‌ஆசு இடையிட்டு 

இருக்கும்‌. ஒருசார்‌ "இரண்டடி மூன்றாம்‌ எழுத்தும்‌ ஒன்றி 

நிரக்கும்‌ எதுகை என்றாலும்‌ சிறப்பில நேரிழையே” 
(யாப்‌. காரிகை. 41) 


என்பது யாப்பருங்கலக்‌ காரிகை விதி. இங்கே ஆசிரியர்‌ 
உயிரெதுகையும்‌ உளவெனக்‌ காட்டினும்‌ அத்துணைச்‌ 
சிறப்பில என மொழிகின்றார்‌. 


திருக்குறளில்‌ உயிரெதுகை 

திருக்குறளிலோ உயிரெதுகை பெற்றுவந்த பாடல்‌ 
கள்‌ 4 காணப்படுகின்றன. தவிரவும்‌, ஒரூஉ எதுகை 
யாகவும்‌ இவ்வுயிரெதுகை பல குறள்களில்‌ பயின்றுள.'? 
எடுத்துக்காட்டாக, 


“அழுக்கா றெனவொரு பாவி திருச்செற்றுத்‌ 

தீயுழி யுய்த்து விடும்‌” (குறள்‌ 168) 
எனவரும்‌ இக்‌ குறளில்‌ ஒரூஉ எதுகையாக முதலடியில்‌ 
உயிரெதுகை வந்துள்ளமை கவனிக்கத்தகும்‌. எனவே, 
'உயிரெதுகையிட்டுப்‌ பாடுதலும்‌ பண்டை வழிவந்த ஒரு 
மரபெனவே கொள்ளத்தக்கதாகின்றனு. 


மூன்றாம்‌ எழுத்தொன்று எதுகை 
“பொய்ம்மையும்‌ வாய்மை யிடத்த புரைதீர்ந்த 
நன்மை பயக்கு மெனின்‌. (குறள்‌ 292) 


இக்குறளில்‌ “மை” எனவரும்‌ மூன்றாம்‌ எழுத்து ஒத்து 
வருதல்‌ காணலாம்‌.”? மேலும்‌, முன்னர்‌ உயிரெதுகை 
எனக்‌ கொண்ட பாடல்களில்‌ ஏறத்தாழ செம்பாதி 
மூன்றாம்‌ எழுத்து ஒன்றி அமைந்துவருதலும்‌ கவனிக்கத்‌ 
தகும்‌,2! 
வருக்கம்‌ நெடில்‌ இன மோனை-எதுகைகள்‌ 

மேலும்‌, மோனை எதுகைக்கு வருக்கமும்‌ நெடிலும்‌ 
இனமும்‌ வந்தாலும்‌ நீக்கப்படாது மோனையும்‌ எதுகையு 
மாகக்‌ கொள்ளப்படும்‌. இவற்றை முறையே வருக்க 
மோனை, வருக்க எதுகை, நெடில்‌ மோனை, நெடில்‌ எதுகை 
எனவும்‌ வழங்குவர்‌. இனமோனையை வல்லின மோனை, 
மெல்லின மோனை, இடையின மோனை என்றும்‌ மூவின 


தொடை வகைகள்‌ 35 


மும்‌ தனித்தனிக்‌ கொள்வர்‌ (யாப்‌. வி. பக்‌. 134-137). 
வருக்க நெடில்‌ இனமோனைகளைக்‌ குறட்பாவில்‌ தொடை 
விகற்பத்தில்‌ காணலாமே யன்றி முதற்றொடையில்‌ காணு 
தல்‌ அரிது. எனவே, வருக்க எதுகை, நெடில்‌ எதுகை, 
இனவெதுகை அமைந்த குறட்பாக்களைக்‌ குறித்து முறை 
யே காண்போம்‌, 


வருக்க எதுகை 
“கோளில்‌ பொறியிற்‌ குணமிலவே யெண்குணத்தான்‌ 
தாள வணங்காத்‌ தலை”, (குறள்‌ 9) 
இங்கே இரண்டாம்‌ எழுத்து ளி-ளை என வருகின்றன. 
இரண்டும்‌ ளகர வருக்கமாதலின்‌ இதனை எகரமெய்‌ 
வருக்க எதுகை என்று கொள்ளவேண்டும்‌. 


“அறத்தா றிதுவென வேண்டா சிவிகை 

பொறுத்தானோ ரேர்ந்தானிடை (குறள்‌ 37) 
என்பது றகரமெய்‌ வருக்க எதுகை. இங்ஙனமாக வருக்க 
எதுகை பெற்றுவந்த குறள்கள்‌ 92 உள்ளன.?? 


நெடில்‌ எதுகை 
“சுவையொளி யூரோசை நாற்றமென்‌ றைந்தின்‌ 
வகைதெரிவான்‌ கட்டே உலகு”. (குறள்‌ 27) 
இப்பாட்டின்‌ அடிகளில்‌ இரண்டாம்‌ எழுத்தாக வரும்‌ உயிர்‌ 
மெய்‌ ஒத்துவாராவிட்டாலும்‌ உயிர்மேல்‌ ஏறிய நெட்‌ 
டெழுத்து ஒப்புமையால்‌ இதனை நெடில்‌ எதுகை என்று 
கொள்வர்‌. மேலும்‌, 87, 279, 471, 550, 585, 711, 713, 723 
ஆம்‌ பாடல்களிலும்‌ நெடில்‌ எதுகை வந்துள்ளமை காண 
லாம்‌.” 


இரண்டாம்‌ எழுத்தாகிய உயிர்மெய்மேல்‌ இணைந்து 
வரும்‌ நெடில்‌ ஒப்புமை கருதியே நெடில்‌ எதுகை என்று 
சொல்லப்படுகிறது. யாப்பருங்கல விருத்தி, யாப்பருங்‌ 
கலக்‌ காரிகை முதலிய இலக்கண நூல்களும்‌ இவ்வியல்‌ 
பினை எடுத்துக்காட்டியுள்ளன. ஆனால்‌, உயிரெதுகை 
என்பது பற்றிக்‌ கூறும்பொழுது இரண்டாம்‌ எழுத்தாம்‌ 
உயிர்மெய்யோடு கூடிய குறிலொப்புமை உதாரணங்களே 
உரையாசிரியர்களால்‌ காட்டப்பட்டுள்ளன. அங்ஙனமே 


36 திருக்குறள்‌ யாப்பு அமைதி 


இவ்‌ வுயிரெதுகையை “நெடிலெதுகை : என்னும்‌ ஒப்புக்‌ 
கருதி “குறிலெதுகை” என்று அழைக்கலாம்‌ அன்றோ ? 
நெடில்‌ என்பது குறிலின்‌ நீட்சியாதலின்‌ எழுத்துக்களுக்கு 
அடிநிலையாயுள்ளது குறிலோசையே என்னும்‌ கருத்தில்‌ 
குறில்தான்‌ முக்கிய உயிர்‌ எனக்‌ கணிக்கப்பட்டு, அது 
காரணமாக உயிரெதுகை என வழங்கியிருத்தலும்‌ கூடும்‌. 
இதன்‌ உண்மைக்‌ காரணம்‌ தெளிவுறப்‌ புலனாகவில்லை. 


வீரசோழிய உரைகாரராகிய பெருந்தேவனார்‌, உயி 
ரெதுகை என்பதற்கு உதாரணமாக நெடிலெதுகை வரும்‌ 
பாட்டைக்‌ காட்டியுள்ளார்‌. 
₹₹மனைக்குப்பாழ்‌ வாணுத லின்மை தான்சென்ற 
திசைக்குப்பாழ்‌ நட்டேோரரை யின்மை-தஇருந்த 
அவைக்குப்பாழ்‌ மூத்ததோரை யின்மை தனக்குப்பாழ்‌ 
நல்லறி வில்லா உடம்பு”. 
இஃது இரண்டாம்‌ எழுத்தின்மேல்‌ ஏறின உயிரெழுத்து 
ஒத்தும்‌ ஒற்று ஒவ்வாதும்‌ வந்த உயிரெதுகை” என்று 
குறித்துள்ளார்‌ (வீரசோ. யாப்புப்‌. 5 உரை). இதனால்‌ நெடி 
லாக, அல்லது குறிலாக இரண்டாம்‌ எழுத்து உயிராயின்‌ 
உயிரெதுகை என்னும்‌ கருத்தினர்‌ இவ்வுரைகாரர்‌ என்பது 
தெரியவரும்‌. விளக்கம்‌ கருதி உயிரெதுகையை நெடி 
லெதுகை-குறிலெதுகை என வகைப்படுத்திக்‌ கோடலும்‌ 
அமைவுடைத்து என்பது உரைகாரர்களின்‌ குறிப்புக்களி 
னாலும்‌ எடுத்துக்காட்டுக்களினாலும்‌ உணரலாகும்‌. 
இனவெதுகை 
“பெற்றாற்‌ பெறிற்பெறுவர்‌ பெண்டிர்‌ பெருஞ்சிறப்புப்‌ 
புத்தேளிர்‌ வாழும்‌ உலகு”. (குறள்‌ 58) 
“ அன்பும்‌ அறனும்‌ உடைத்தாயின்‌ இல்வாழ்க்கை 
பண்பும்‌ பயனும்‌ அது”. (குறள்‌ 45) 
“பொய்யாமை அன்ன புகழில்லை எய்யாமை ட 
எல்லா அறமும்‌ தரும்‌”. (குறள்‌ 296) 
இம்மூன்று குறள்களும்‌ முறையே வல்லின, மெல்லின, 
இடையின எழுத்துக்களை எதுகையாய்ப்‌ பெற்றனவாகும்‌. 
மூவினத்துள்ளும்‌ முதலடியில்‌ வந்த எழுத்தே அடுத்த அடி. 
யிலும்‌ வாராது, அவ்வவ்‌ இனத்துள்‌ வெவ்வேறு எழுத்து 


தொடை வகைகள்‌ 37 


இயைந்து வருவதால்‌ இவை இனவெதுகை ஆயின. 
திருக்குறளில்‌ வல்லின. எதுகை”* பெற்ற குறள்கள்‌ 36; 
மெல்லின எதுகை? பெற்றவை 44; இடையின எதுகை? 
பெற்றவை 10 உள்ளன. 


ஒற்றெதுகை 
உயிர்மெய்யும்‌ மெய்யுமாக அல்லது மெய்யும்‌ உயிர்‌ 
மெய்யுமாக இரண்டாம்‌ எழுத்து ஒத்துவரும்‌ அமைப்‌ 
புடைய பாடல்கள்‌ சிலவும்‌ குறளகத்து உள. அவை 
யாவன; 
“வசையென்ப வையத்தார்க்கு எல்லாம்‌ இசையென்னும்‌ 
எச்சம்‌ பெறாஅ விடின்‌”. (குறள்‌ 238) 
“நாண்வேலி கொள்ளாது மன்னோ வியன்ஞாலம்‌ 
பேணலர்‌ மேலா யவர்‌”. (குறள்‌ 1016) 
“நாணால்‌ உயிரைத்‌ துறப்பர்‌ உயிர்ப்பொருட்டால்‌ 
நாண்துறவார்‌ நாணாள்‌ பவர்‌”. (குறள்‌ 1017) 
₹ தாம்வீழ்வார்‌ மென்தோட்‌ டுயிலின்‌ இனிதுகொல்‌ 
தாமரைக்‌ கண்ணான்‌ உலகு”. (குறள்‌ 1103) 
“தாம்வீழ்வார்‌ தம்வீழப்‌ பெற்றவர்‌ பெற்றாரே 
காமத்துக்‌ காழில்‌ கனி”. (குறள்‌ 1191) 
“நயனுடையான்‌ நல்கூர்க்தா னாதல்‌ செயுநீர , 
செய்யா தமைகலா வாறு”. (குறள்‌ 219) 
“பெயலாற்றா நீருலந்த உண்கண்‌ உயலாற்றா 
உய்வில்கோய்‌ என்கண்‌ நிறுத்து”. (குறள்‌ 1174) 
“உலகத்தோ டொட்ட ஒழுகல்‌ பலகற்றும்‌ 
கல்லார்‌ அறிவிலா தார்‌”. (குறள்‌ 140) 
நிலையஞ்சி நீத்தாருள்‌ எல்லாம்‌ கொலையஞ்சிக்‌ 
கொல்லாமை சூழ்வான்‌ தலை”. (குறள்‌ 325) 
£ உலைவிடத்து ஊறஞ்சா வன்கண்‌ தொலைவிடத்துத்‌ 
தொல்படைக்‌ கல்லால்‌,அரிது”. (குறள்‌ 762) 
*இளித்தக்க இன்னா செயினும்‌ களித்தார்க்குக்‌ 
கள்ளற்றே கள்வநின்‌ மார்பு”. (குறள்‌ 1288) 
* பிறர்க்கின்னா முற்பகல்‌ செய்யின்‌ தமக்கின்னா 
பிற்பகல்‌ தாமே வரும்‌”. (குறள்‌ 319) 


38 திருக்குறள்‌ யாப்பு அமைதி 
“மனத்தானா மாந்தர்க்‌ குணர்ச்சி யின த்தானாம்‌ 
இன்னான்‌ எனப்படும்‌ சொல்‌”. (குறள்‌ 453) 
“எனைத்தும்‌ குறுகுதல்‌ ஓம்பல்‌ மனைக்கெழீஇ 
மன்‌ றில்‌ பழிப்பார்‌ தொடர்பு”. . (குறள்‌ 820) 
தனவினான்‌ நல்காக்‌ கொடியார்‌ கனவினான்‌ 
என்னெம்மைப்‌ பீழிப்‌ பது”. (குறள்‌ 1217) 
“பனியரும்பிப்‌ பைதல்கொள்‌ மாலை துனியரும்பித்‌ 
துன்பம்‌ வளர வரும்‌”. . (குறள்‌ 1223) 


இவற்றை நோக்கும்போது இலக்கிய வழக்காகவரும்‌ 
இஃது ஆன்றோர்‌ செய்யுட்களிலே ஒரு சில இடங்களில்‌ 
அமைந்துவருகின்ற சிறுபான்மை வழக்கு என்று கருத 
லாம்‌. இலக்கியம்‌ கண்டதற்கு இலக்கணம்‌ இயம்பல்‌ 
மரபாதலின்‌ உயிர்மெய்யும்‌ மெய்யுமாகத்‌ தம்முள்‌ ஒத்து 
வரும்‌ இவ்வகை அமைப்பை ஒற்றெதுகையாகக்‌ கொள்ளு 
தல்‌ சாலும்‌." 
“நனவினான்‌ கண்டதூஉம்‌ ஆங்கே கனவுந்தான்‌ 
கண்ட பொழுதே இனிது”. (குறள்‌ 1215) 
“நோனா உடம்பும்‌ உயிரும்‌ மடலேறும்‌ 
நாணினை நீக்கி நிறுத்து”, ்‌ (குறள்‌ 1132) 
“காமமும்‌ நாணும்‌ உயிர்காவாத்‌ தூங்குமென்‌ ்‌ 
நோனா உடம்பி னகத்து”. (குறள்‌ 1163) 


மேலே குறித்த அமைப்பில்‌ இவற்றை ஓரின மெய்‌ 
ஒப்புமை எனக்கொண்டு மெல்லின எதுகையாக அமைத்‌ 
துக்‌ கோடல்‌ வேண்டும்‌. 
தலை, இடை, கடையாகு எதுகை மோனைகள்‌ 

எதுகைத்‌ தொடையுள்‌- சீர்‌ முழுவதும்‌ ஒத்துவருவது 
தலையாகு எதுகை ; ஓரெழுத்தே வரத்தொடுப்பது இடை 
யாகு எதுகை; இனத்தினானும்‌ மாத்திரையளவாலும்‌ பிற 
வாற்றாலும்‌ வரத்தொடுப்பது கடையாகு எதுகை என்று. 
கொள்வர்‌ சிலர்‌. மோனைக்கும்‌ இவ்வியல்புகளைக்‌ கொண்டு 
தலை, இடை, கடை எனக்‌ கூறுதலும்‌ உண்டு. 


“தன்னுயிர்‌ தான றப்‌ பெற்றானை ஏனைய 
மன்னுயிர்‌ எல்லாம்‌ தொழும்‌”, (குறள்‌ 286) 


தி தொடை வகைகள்‌ 39 


அகர முதல எழுத்தெல்லாம்‌ ஆதி 


பகவன்‌ முதற்றே உலகு. (குறள்‌ 1) 
₹ அவிசொரிந்‌ தரயிரம்‌ வேட்டலின்‌ ஒன்றன்‌ 
உயிர்செகுத்‌ துண்ணாமை நன்று”. (குறள்‌ 259) 


என வருவன முறையே தலை, இடை, கடையாகு எதுகை 
களுக்கு எடுத்துக்காட்டுக்களாம்‌. 

“சுடச்சுடரும்‌ பொன்போல்‌ ஒளிவிடும்‌ துன்பம்‌ 

- சுடச்சுட நோற்கிற்‌ பவர்க்கு? (குறள்‌ 267) 
எனவரும்‌ குறட்பாவினைத்‌ தலையாகுமோனை என்பர்‌. 

₹நாடென்ப நாடா வளத்தன நாடல்ல 

நாட வளந்தரு நாடு: (குறள்‌ 739) 

எனவரும்‌ பாவும்‌ மேலைப்‌ பாவைப்‌ போலவே தலையாகு 
மோனையாம்‌. 


“குடிப்பிறந்து தன்கட்‌ பழிநாணு வானைக்‌ 

கொடுத்தும்‌ கொளல்வேண்டும்‌ நட்பு”. (குறள்‌ 794) 

*கேளிழுக்கம்‌ கேளாக்‌ கெழுதகைமை வல்லார்க்கு 

நாளிழுக்கம்‌ நட்டார்‌ செயின்‌”. (குறள்‌ 808) 

இவற்றை மூறையே இடையாகு மோன கடையாகு 

மோனை என்னலாம்‌. இவை போல்வனவாய்வரும்‌ 
பிற குறட்பாக்களிலும்‌ எதுகை மோனை இயல்புகளைக்‌ 
கண்டறிவதோடு எல்லாக்‌ குறள்களும்‌ தலை, இடை, கடை 
என மூவகையாய்‌ அடங்கவும்‌ பெறும்‌ என்பதும்‌ கருதத்‌ 
தக்கதாகும்‌. மேலும்‌, தலை, இடை எனப்படுமவற்றைச்‌ 
செம்மைப்பண்படை கொடுத்து, செம்மோனை, செவ்‌ 
வெதுகை முதலாக வழங்குதலும்‌ உண்டு. “விகற்பமும்‌ 
இனமும்‌ வாராமைத்‌ தொடுத்த மோனை, எதுகை, முரண்‌ 
இயைபு, அளபெடைகளைச்‌ செம்மோனை, செவ்வெதுகை, 
செம்முரண்‌, செவ்வியைபு, செவ்வளபெடை என வழங்கப்‌ 
படும்‌” எனவரும்‌ யாப்பருங்கல உரைக்குறிப்பால்‌ (சூ. 53) 
இம்‌ மரபு தெரியவரும்‌. 


ஆசெதுகை 

ஒருசார்‌ ஆசிரியர்‌, எதுகைத்‌ தொடையுள்‌ ய, ர,ல,ழ 
என்னும்‌ நான்கு ஒற்றும்‌ வந்து மிகத்‌ தொடுத்தால்‌, 
அதனை “ஆசிடை எதுகை? என்று வேண்டுவர்‌. 


40 திருக்குறள்‌ யாப்பு அமைதி 

“யரலழ என்னும்‌ ஈரிரண்‌ டொற்றும்‌ 

வரன்‌ முறை பிறழாது வந்‌ திடை யுயிர்ப்பின்‌ 

ஆசிடை யெதுகையென்‌ றறிந்தனர்‌ கொளலே' 
என்பது ஒரு பழஞ்சூத்திரம்‌. 

“எந்நன்றி கொன்றார்க்கும்‌ உய்வுண்டாம்‌ உய்வில்லை 

செய்ந்நன்றிகொன்ற மகற்கு”. (குறள்‌ 110) 
இதில்‌ இரண்டாம்‌ அடியிலே யகரம்‌ பற்றுக்கோடாய்‌ 
நின்று நகரமெய்‌ எதுகையாதலை உணர்த்துதலால்‌ இதில்‌ 
வரும்‌ ய்‌? ஆசெதுகை எனப்படும்‌. ஆசு என்பது பற்று 
என்னும்‌ பொருள தாம்‌. முதலெழுத்தையும்‌ எதுகை யெழுத்‌ 
தையும்‌ ஆசெழுத்து இடைநின்று இணைக்கும்‌ காரணத்‌ 
தால்‌ ஆசெதுகை என்னும்‌ பெயர்‌ பெறுவதாயிற்று என்பர்‌. 
110, 291, 355, 423, 944, 1077-ஆம்‌ எண்ணுள்ள குறள்கள்‌ 
ஆசெதுகை பெற்றுவந்துள்ளன?£. 1077ஆம்‌ பாட்டு 
மட்டும்‌ ரகரவொற்றை ஆசாகப்‌ பெற்றுள்ளது. பிறபாடல்‌ 
களில்‌ யகரவொற்று ஆசாக வந்துள்ளது. திருக்குறளில்‌ 
ல, ழ என்பவை ஆசாக வந்த பாடல்‌ எதுவும்‌ இல்லை. 


மோனை-எதுகைத்‌ தொடைகளில்‌ கிளையெழுத்துகள்‌ 

மோனை-எதுகைத்‌ தொடைகளில்‌ முன்வந்த எழுத்தே 
மேலும்‌ ஒத்து வருதலன்றி, இனமான கையெழுத்து 
களும்‌ ஒத்துவந்து, செய்யுளோசையைச்‌ சிறக்கச்‌ 
செய்யும்‌ 


௮--ஆ--ஐ-- ஒள : தம்முள்‌ இனமாம்‌. 
இ-௱ஈ-௭-—ஏ : இவை தம்முள்‌ இனமாம்‌. 
உ-ஊ-ஒ-ஒ : தம்முள்‌ இனமாம்‌. 


இவ்வாறே இவை சேர்ந்துவரும்‌ உயிர்மெய்களும்‌ 
கொள்ளப்படவேண்டும்‌. 


ஒற்றுக்களுள்‌ ௪-த, ஞ-ந, ம-வ, ஆகியவை ஒன்றற்‌ 
கொன்று இனமாம்‌. இவற்றை “அனு” என்றும்‌, “வழி 
என்றும்‌ வழங்குவாரும்‌ உண்டு. 


* அகரமோடு ஆகாரம்‌ ஐகாரம்‌ ஒளவாம்‌ 
இகரமோடு ஈகாரம்‌ ௭ஏ--உகரமோடு 
ஊகாரம்‌ ஒஓ ஞ௩மவ தசகரம்‌ 
ஆகாத வல்ல அனு” 


தொடை வகைகள்‌ , - 4] 


என்பது கிளையெழுத்துக்களைக்‌ கூறும்‌ ஒரு பழைய வெண்‌ 
பா. இதன்‌ ஈற்றடிக்குத்‌ “தோகாய்‌ இளையெழுத்தாச்‌ சொல்‌” 
என்று ஒரு பாடபேதமும்‌ உண்டு. 


£௮ ஆ ஐ ஒள என்றிவை எனா௮, 

இஈஎ ஏ என்றிவை எனா௮ 

உண ஓஓ என்றிவை எனா௮ 

தீச மவ ஞநவெனும்‌ என்றிவை எனு ௮ 

முக்கால்‌ உயிரும்‌ மூவிரு மெய்யும்‌ 

தம்முள்‌ மயங்கினும்‌ தவறின்‌ றென்ப'. 
இஃது நல்லாறனார்‌ இனமாமாறு எடுத்தோதிய சூத்திரம்‌ 
(யாப்‌. வி. 53 உரை). இ ஈ எ ஏ என்பதனோடு யா்‌ 
என்பதும்‌: இனமாக ஒத்துவரும்‌ என்றும்‌ யாப்பருங்கல 
விருத்தியுரைகாரர்‌ கூறுவர்‌ (யாப்‌. வி. 53 உரை). திருக்‌ 

குறளில்‌ இவ்வகை வழிமோனையும்‌ காணப்படுகிறது. 


“யாமெய்யாக்‌ கண்டவற்றுள்‌ இல்லை எனைத்தொன்றும்‌ 
வாய்மையின்‌ நல்ல பிற. (குறள்‌ 300) 
 வேண்டுதல்வேண்‌ டாமை யிலான சேர்ந்தார்க்கு 
யாண்டும்‌ இடும்பை இல”, (குறள்‌ 4) 
இந்தப்‌ பாடல்களில்‌ “யா” என்பதற்கு இ, ௭-என்‌ பவை வழி 
மோனை பெற்றுவருதல்‌ காணலாம்‌. இவ்வகை அமைப்பு 
வேறுசில குறள்களிலும்‌ உள்ளன. - 


“அயிரு தொடைக்கும்‌ கிளையெழுத்து உரிய” எனத்‌ 
தொல்காப்பியர்‌ எதுகை மோனை இரண்டிற்கும்‌ கொண்டு 
கூறிய போதிலும்‌, மோனைத்‌ தொடை அமைப்பில்தான்‌ 
இவ்வெழுத்துக்களின்‌ பயன்‌ தெற்றெனப்‌ புலனாகும்‌. 


“மோனைக்‌ கனமே ௮ஆ ஐஒளவும்‌ 
இஈ எஏவும்‌ உண ஓஓஒவும்‌ 
௪தவும்‌ ஞநவும்‌ மவவும்‌ எனவே” 
(தொன்னூல்‌-யாப்பதி-12) 


என வீரமாமுனிவர்‌ மோனைத்‌ தொடைக்கே இனவெழுத்துக்‌ 
களைத்‌ தமது தொன்னூல்‌ விளக்கத்துள்‌ எடுத்துக்காட்டு 
தலும்‌ கவனிக்கத்‌ தக்கது. 

6 


42 திருக்குறள்‌ யாப்பு அமைதி 
கிளையெழுத்துக்‌ குறித்துப்‌ பேராசிரியர்‌ தரும்‌ விளக்கம்‌ 


௮, ஆ முதலியன ஒன்றற்கொன்று இனமாக வருவதற்‌ 
குரிய ஏதுக்களை எடுத்துக்காட்டி, “ஆயிரு தொடைக்கும்‌ 
திளயெழுத்து உரிய” என்னும்‌ தொல்காப்பியச்‌ சூத்திர 
வரையில்‌, பேராசிரியர்‌ தரும்‌ விளக்கத்தை இங்கே அறி 
வது களையெழுத்துப்‌ பற்றிவரும்‌ மரபினை த்‌ தெளிவாக்கும்‌. 
பேராசிரியரின்‌ விளக்கம்‌ பின்வருமாறு: 


₹₹₹௮அ ஆயிரண்‌ டங்காக்‌ இயலும்‌” (தொல்‌. எழுத்‌. 85) என அகர 
ஆகாரம்‌ களையாயின. ஐகார ஒளகாரம்‌ போலிவகையான்‌ 
அவையெனப்படும்‌. இஈஎஏ என்பனவும்‌ உளஓஓ என்பனவும்‌ 
உடன்‌ பிறப்பினவாகலான்‌ அவையும்‌ கிளை எனப்படும்‌. 
ஒற்றுக்களை என்பன தம்முன்‌ தாம்வருதலும்‌ பிறவருதலும்‌ 
என இரண்டு. அவற்றுள்‌ தம்‌ முன்னர்த்‌ தாம்‌ வருங்கால்‌ வந்த 
உயிரே வாரா; அவ்வனுவிற்கு ஒதிய உயிரே வேறுபடவரும்‌ 
என்பது. இனி, ஓரடிக்கண்ணாயின்‌, ஐஞ்சீரானும்‌ அறுசீரானும்‌ 
வந்தவழியினும்‌ அனுவெனப்படும்‌ என்பது. இனித்‌ .தம்‌ 
முன்னாகப்‌ பிறவருங்கால்‌ வந்த உயிரே வரவும்‌ பெறும்‌ எனக்‌ 
கொள்க. பிறவருங்கால்‌ ஞகர-நகரங்களும்‌, மகர வகரங்களும்‌, 
. சகர தகரங்களும்‌ இனம்பற்றிக்‌ கிளையாம்‌ என்பது. அவற்றுள்‌ 
மகர வகரங்கள்‌ இதழ்பற்றிப்‌ பிறத்தலின்‌ கிரையாயின. 
இவ்வாறே இஈஎஏ என்பனவும்‌ யகரமும்‌ மிடற்றுவழியாற்‌ 
பிறத்தலானும்‌ இயல்புகள்‌ ஒப்புமையானும்‌ கிளையாம்‌ 
என்பது”. 


இவர்தம்‌ விளக்கத்தால்‌ ஒன்றற்கொன்று இனமாக 
அமைவதற்குரிய காரணமும்‌ அவற்றால்‌ அவற்றின்‌ ஓசை 
ஒத்துப்‌ பாடலின்‌ தொடை நயம்‌ சிறக்குமாறும்‌ உணர 
லாகும்‌. ஒரோவிடத்து யா-வுடன்‌ ௮ ஆ ஐஒள என்பனவும்‌ 
பாடல்களில்‌ இனமாகக்‌ காணப்படுவதால்‌, இவற்றைப்‌ 
புதியன புகுதலாக இனமெனக்‌ கொள்வர்‌ (புலவர்‌ குழந்‌ 
தை: யாப்பதிகாரம்‌, பக்‌. 35). 


முரண்தொடை-அளபெடை த்தொடை 


முரண்தொடை என்பது சொல்லும்‌ பொருளும்‌ மறு 
தலைப்படத்‌ தொடுப்பதாகும்‌. 


“மொழியினும்‌ பொருளினும்‌ முரணுதல்‌ முரணே” 
(தொல்‌. செய்யு. 95) 


தொடை வகைகள்‌ 43 
என்பது ஆசிரியர்‌ தொல்காப்பியர்‌ தரும்‌ விளக்கம்‌. 
இதனைப்‌ “பகைத்‌ தொடை”, “இரணத்‌ தொடை” என்னும்‌ 
பெயர்களாலும்‌ வழங்குவர்‌. 

யாப்பருங்கல விருத்தியுரைகாரர்‌ மோனை முரண்‌, 
எதுகை முரண்‌ என்றும்‌ வகைப்படுத்திக்‌ காட்டியுள்ளார்‌. 
அவர்‌ காட்டிய எடுத்துக்காட்டும்‌ விளக்கமும்‌ பின்‌ வரு 
மாறு : 
““டசொல்லுப சொல்லப்‌ பெறுபவோ யாதொன்றும்‌ 
சொல்லாது சொல்லப்‌ பெறா. 


இது மோனையாய்‌ வந்து முரணினமையால்‌ மோனை முரண்‌. 


இன்பம்‌ விழையான்‌ வினைவிழைவான்‌ தன்‌ கேளிர்‌ 


துன்பம்‌ துடைத்தூன்றும்‌ தூண்‌”. (குறள்‌ 615) 
“ அறத்துக்கே யன்புசார்‌ பென்ப அறியார்‌ 
மறத்துக்கும்‌ ௮ஃதே துணை”. (குறள்‌ 76) 


இவை எதுகையாய்‌ வந்து முரணினமையால்‌ எதுகை 
முரண்‌” (யாப்‌. வி. 53 உறை). 


£ துன்புறு உம்‌ துவ்வாமை இல்லாகும்‌ யார்மாட்டும்‌ 

இன்புறூஉம்‌ இன்சொ லவர்க்கு” (குறள்‌ 94) 
என்னும்‌ இக்‌ குறள்‌ ஒரு விகற்பாயும்‌ ஈரடிகளிலும்‌ இணை 
மோனை பெற்றும்‌, இரண்டாம்‌ அடியில்‌ இணையெதுகை 
பொருந்தியும்‌ வந்துள்ளது. முதற்சீர்‌ முற்றும்‌ ஒத்து 
வருதலின்‌ இ.:து தலையாகு எதுகை என்னும்‌ சிறப்பிற்கும்‌ 
உரியதாகும்‌. என்றாலும்‌, ஈரடிகளிலும்‌ துன்புறூஉம்‌-இன்‌ 
புறரஉம்‌ என எதிரெதிரான பண்புகள்‌ பேசப்படுவத 
னால்‌ இ.:து அடி முரண்‌ என வழங்கப்‌ பெறும்‌. 


இதுபோன்‌ றதே அளபெடைத்‌ தொடையும்‌. “இன்‌ 
புறூஉம்‌” என மேலே காட்டிய குத்திய அளபெடைத்‌ 
தொடைக்கும்‌ காட்டலாம்‌. 


“கடாஅ உருவொடு கண்ணஞ்சாது யாண்டும்‌ 

உகாஅமை வல்லதே ஒற்று” (குறள்‌ 585) 
எனவரும்‌ குறளிலும்‌ அளபெடைத்‌ தொடைகயம்‌ உள்ளது. 
அளபெடைத்‌ தொடையாவது அடிக்கண்ணும்‌ சீர்களிடத்‌ 


44 திருக்குறள்‌ 'யாப்பு அமைதி 


தும்‌ அளபெடுத்து ஒன்றி வருவதாம்‌. அளபெடுத்த 
போதும்‌ சீர்களில்‌ எதுகை அமைப்பு ஏற்கெனவே பொரும்‌ 
தியிருக்கும்‌. ஆகவே, அளபெடைத்‌ தொடை, முரண்‌ 
தொடை என்பன முறையே ஓசை கருதியும்‌ சொற்‌ 
பொருள்‌ கருதியும்‌ தனித்தனிப்‌ பெயரிட்டு அழைக்கப்‌ 
படுகின்றனவே யன்றி, அவை எதுகை மோனைக்கட்‌ 
டுக்குள்‌ அடங்குவனவே யாகும்‌. இவ்வமைப்புக்களை நோக்‌ 
கினோமானால்‌ பாடல்களுக்கு மோனையும்‌ எதுகையுமே 
மிக இன்றியமையாத உறுப்புக்கள்‌ என்னும்‌ உண்மை 
தெளிவறப்‌ புலனாகும்‌. 


திருக்குறளில்‌ 32 பாடல்கள்‌ முதற்றொடையில்‌ முரண்‌ 
அமைதி பெற்று வந்துள்ளன. 18 குறள்களில்‌ அள 
பெடை அமைப்பு உள்ளது. 


இயைபுத்‌ தொடை 


அடிதோறும்‌ இறுதியிலே எழுத்தாவது சொல்லாவது 
ஒத்து வருமானால்‌ ௮.:து அடி. இயைபுத்தொடை எனப்‌ 
படும்‌. இங்ஙனமே இணை, பொழிப்பு முதலாகச்‌ சீரின்‌ 
கண்ணும்‌ இயைபுத்‌ தொடை கொள்ளப்படும்‌. இயைபுத்‌ 
தொடையைப்‌ பார்க்கும்போது இறுதியை முதலாகக்‌ 
கொண்டு பீன்நோக்கதிப்‌ பார்த்தல்‌ வேண்டும்‌. 


“இறுவாய்‌ ஒன்றல்‌ இயைபின்‌ யாப்பே” 

£ (தொல்‌. செய்யு. 96) 
என்பது தொல்காப்பியரின்‌ விதி. இரண்டடிகளின்‌ இறுதி 
ஒருமைப்பட்டுவந்தால்‌, அஃது இயைபுத்‌ தொடை என்‌ 
பது இச்‌ சூத்திரக்‌ கருத்து. இசைப்‌ பாடல்களில்தான்‌ 
பெரும்பான்மையும்‌ இயைபுத்‌ தொடைவரும்‌. திருக்குறள்‌ 
ஒன்றேமுக்காலடிப்‌ பாட்டாதலின்‌, இதில்‌ அடி இயைபு 
வருவதற்கு இடமில்லை. ஆயினும்‌, முதலடிகளின்‌ சீர்‌ 
களிடையே வழியெதுகையாகச்‌ சில இடங்களில்‌ இயைபு 
அமைப்புக்‌ காணலாம்‌. அவற்றைத்‌ தொடை விகற்பம்‌ 
பற்றிப்‌ பின்னர்ப்‌ பார்க்கும்பொழுது தொடர்பு கருதி 
அங்கே உடன்‌ காணலாம்‌. 


0. சீர்களில்‌ வரும்‌ தொடைகள்‌ 


தொடை விகற்பம்‌ 


மேலே விவரிக்கப்பட்ட மோனை, எதுகை, முரண்‌, 
இயைபு, அளபெடை என்னும்‌ ஐந்து முதல்‌ தொடைகளும்‌ 
அடிகளிடையே வந்து, பாடல்களின்‌ அடி வரையறுத்‌ 
துணரும்‌ வகையில்‌ ஓசையறுதி பெற்று வருவன. இவ்‌ 
வமைப்பு அடிகளில்‌ அமைந்துவரும்‌ சீர்களிடையிலும்‌ 
காணப்படுதலைத்‌ தொடை விகற்பம்‌ அல்லது உறழ்ச்சித்‌ 
தொடை என்பர்‌ என்பது குறித்து முன்னரும்‌ தொடை 
வகைகள்‌ பற்றிக்‌ கூறிய பொதுப்பகுதியில்‌ பார்த்தோம்‌ 
(பக்‌. 19-20). இவ்வாறு வரும்‌ தொடை விகற்பங்கள்‌ காற்‌ 
சீரடிகளில்தான்‌ நன்குஅமைந்து காணப்படும்‌. இவற்றை 
இணை, பொழிப்பு, ஒரூஉ, கூழை, மேற்கதுவாய்‌, கீழ்க்கது 
வாய்‌, முற்று என எழுவகையாகக்‌ கொள்வர்‌. முதற்‌ 
றொடையும்‌ தொடை விகற்பமும்‌ ஒரு பாடலில்‌ அமைந்து 
வருதல்‌ பாவின்‌ ஓசை நயத்தை மிகுவிக்கும்‌. என்றாலும்‌, 
தொடைவிகற்பம்‌ பெற்ற பாடல்கள்‌ முதற்றொடை பெறாது 
வந்தாலும்‌ இழுக்கின்று என்பர்‌. 


தொடை விகற்பங்களுள்‌ பொழிப்பும்‌ ஒரூஉவுமே 
தொல்காப்பியர்‌ நூலுள்‌ காணப்படுகின்றன. மற்றும்‌ 
இணை, கூழை முதலியன எல்லாம்‌ பிற்கால இலக்கிய 
வளர்ச்சி நோக்கி இலக்கண நூலாசிரியர்களால்‌ பின்னர்‌ 
மேற்கொள்ளப்‌ பெற்றன. திருக்குறளில்‌ யாப்பருங்கலம்‌ 
யாப்பருங்கலக்‌ காரிகை நூலார்‌ விளக்கிக்‌ கூறும்‌ தொடை 
விகற்பங்கள்‌ எல்லாம்‌ இடம்‌ பெற்றுள்ளன என்பது 
கவனிக்கத்தக்கது. 


ச்‌ 


46 திருக்குறள்‌ யாப்பு அமைதி 
இணை 
அடிகளின்‌ முதல்‌ இரு சீர்களிலும்‌ மோனை முதலாயின 
வரத்தொடுத்தால்‌, அவை இணை மோனை, இணை யெதுகை, 
இணை முரண்‌, இணையளபெடை எனப்படும்‌. 
“கெடுப்பதூஉம்‌ கெட்டார்க்குச்‌ சார்வாய்மற்‌ றாங்கே 
எடுப்பதூஉம்‌ எல்லாம்‌ மழை” (குறள்‌ 15) 
என்னும்‌ இக்‌ குறளின்‌ இரண்டு அடிகளிலும்‌ முதற்சீர்‌ 
இரண்டிலும்‌ மோனைகள்‌ ஒத்துவந்துள்ளன. இங்ஙன 
மாக ஈரடிகளிலும்‌ இண மோனை”! பெற்று வந்த குறள்கள்‌ 
104. முதல்‌ அடியில்‌ மட்டும்‌ இணைமோனை 5” பெற்றவை217. 
இரண்டாம்‌ அடியில்‌ மட்டும்‌ இணைமோனைத்‌ தொடை*? 
கொண்டவை 273. 


இங்ஙனமே ஈரடியிலும்‌ இணையெதுகை பெற்றவை 25 
குறள்கள்‌.”4 முதலடியில்‌ இனையெதுகை££ அமைந்தவை 
28. இரண்டாம்‌ அடியில்‌ இணையெதுகை£? வாய்ந்தவை 52. 
முதலடியில்‌ இணைமுரணாக£” வந்த சீர்களைக்கொண்ட 
பாடல்‌ 21. இரண்டாம்‌ அடிக்கண்‌ அமைந்த”£ இணைமுரண்‌ 
6. 1079ஆம்‌ குறளில்‌, “உடுப்பதூஉம்‌ உண்பது உம்‌” என 
இணையளபெடைத்‌ தொடையும்‌ வந்துள்ளது. 


இணைமோனையாகவும்‌ இணையெதுகையாகவும்‌ தொடை 
விகற்பம்‌ வாய்ந்த குறள்களின்‌ எண்ணிக்கை பிற தொடை 
களை விடவும்‌ மிகுதியாக உள்ளன. இதனால்‌ குறளாசிரியர்‌ 
காலத்தில்‌ இணையாகத்‌ தொடைகயம்‌ அமைந்துவரப்‌ பாடு 
தல்‌ பெருவழக்காயிருந்தது என்று கொள்ளலாம்‌. ' 


பொழிப்பு 
முதற்‌ சீரிலும்‌ மூன்றாம்‌ சீரிலும்‌ மோனை முதலாயின 
வரத்தொடுப்பது பொழிப்பு என்று பெயர்‌ பெறும்‌. 


£ ஒருசீ ரிடையிட்‌ டெதுகை யாயின்‌ 
பொழிப்பென மொழிதல்‌ புலவ ராஜே” 
(தொல்‌. செய்யு. 99) 


என்பது தொல்காப்பியர்‌ விதிச்‌ சூத்திரம்‌. 


சீர்களில்‌ வரும்‌ தொடைகள்‌ 47 


வெண்பாவில்‌ பொழிப்புத்‌ தொடை அமைந்த பாடல்‌ 
களே சிறப்புடையன என நூல்வல்லார்‌ பாராட்டுவர்‌. 
புறப்பொருள்‌ வெண்பாமாலை, நளவெண்பா முதலிய 
வெண்பாவில்‌ அமைந்த இலக்கண இலக்கியங்களில்‌, இவ்‌ 
வமைதி பெரும்பான்மையும்‌ காணப்படுகிறது. ஆனால்‌, 
முற்கால நூலாகிய திருக்குறளில்‌ பொழிப்புத்‌ தொடை 
உளதாயினும்‌ 'மிக அதிகமாக இல்லை. ஈரடிகளிலும்‌ 
பொழிப்பு மோனை வாய்ந்த குறள்கள்‌ பதினான்கே.? 
“(கோளில்‌ பொறியின்‌ குணமிலவே எண்குணத்தான்‌ 
தானை வணங்காத்‌ தலை” (குறள்‌ 9) 
என்பது அவற்றுள்‌ ஒன்று. முதல்‌ அடியில்‌ மட்டும்‌ 
பொழிப்பு மோனை பெற்ற குறள்கள்‌ 192; இரண்டாம்‌ 
அடியில்‌ பொழிப்பு மோனை! பெற்றவை 59. 


ஈரடியிலும்‌ பொழிப்பு எதுகை பெற்ற குறள்‌, 
“பொருளல்‌ லவரைப்‌ பொருளாகச்‌ செய்யும்‌ 
பொருளல்லது இல்லை பொருள்‌” (குறள்‌ 751) 
எனவரும்‌ 751 ஆம்‌ பாடல்‌ ஒன்றே. முதல்‌ அடியில்‌ 
பொழிப்பு எதுகை பெற்றவை 12; இரண்டாம்‌ அடியில்‌ 
எதுகையிலே பொழிப்பு*£ அமையப்‌ பெற்றவை 4. 
பொழிப்பு முரண்தொடை4* பெற்ற குறள்‌ 14. 


ஒரூஉத்‌ தொடை 
நாற்சீரடிக்கண்‌ நடு இருசீர்க்கண்ணும்‌ இன்றி முதற்‌ 
சீரிலும்‌ நான்காம்‌ சீரிலும்‌ மோனை முதலாயின வரத்‌ 
தொடுப்பது, ஒரூஉத்தொடை. 
£ இருசீர்‌ இடையிடின்‌ ஒரூஉ வென மொழிப” 
்‌ (தொல்‌. செய்யு. 100) 
என விளக்கம்‌ தருகிறார்‌ தொல்காப்பியர்‌. 
“அகர முதல எழுத்தெல்லாம்‌ ஆதி 


பகவன்‌ முதற்றே உலகு”. (குறள்‌ 1). 
“ஒழுக்கத்து நீத்தார்‌ பெருமை விழுப்பத்து 
வேண்டும்‌ பனுவல்‌ துணிவு". (குறள்‌ 21) 


இப்பாடல்களில்‌ முறையே ஒரூஉ மோனையும்‌, ஒரூஉ 
எதுகையும்‌ அமைந்துள்ளமை காணலாம்‌. 


48 திருக்குறள்‌ யாப்பு அமைதி 


ஒரூஉத் தொடை நாற்சீர்க்கண்‌ முதற்சீரிலும்‌ இறுதிச்‌ 
சீரிலும்‌ அமையும்‌ ஒப்புமை யாதலின்‌, குறள்‌ வெண்பா 
வின்‌ இரண்டாம்‌ அடியில்‌ இத்தொடை வர இயலாது. இங்‌ 
ஙனமே அடுத்து வரும்‌ மேற்கதுவாய்‌, கீழ்க்கதுவாய்‌ 
என்னும்‌ தொடை விகற்பங்களும்‌ குறட்பாவின்‌ முதலடி. 
யில்‌ மட்டுமே அமைந்துவரும்‌ தொடை நயங்களாம்‌. ஒரூஉ 
மோனை*5 அமைந்த குறள்‌ 75; ஒரூஉ எதுகை4£ பெற்று 
வந்தவை 458; ஒரூஉ முரண்‌**நயம்‌ வாய்ந்தவை 23. 1096 
ஆம்‌ பாடலில்‌ ஒரூஉ அளபெடைத்‌ தொடை நயம்‌ உளது. 
இவற்றை நோக்கும்‌ போது, மற்றுள்ள இணை, பொழிப்பு 
முதலியவற்றைக்‌ காட்டிலும்‌ ஒரூஉ எதுகை பெற்ற பாடல்‌ 
களே மிகுதியாக உள்ளமை தெரியவரும்‌. 


இரண்டு விகற்பமாய்‌ வரும்‌ குறள்களில்‌ பெரும்‌ 

பான்மையும்‌ ஒரூஉ எதுகையும்‌, இரண்டாம்‌ அடியிலே 
எதுகை நயம்‌ பெற்ற நான்காம்‌ சீர்க்கு ஏற்ற மோனை 
அமைதியில்‌ பின்வரும்‌ சீர்களில்‌ பலவும்‌ வருகின்ற 
நிலைமை முன்னர்ச்‌ சுட்டப்‌ பெற்றது (பக்‌. 24). முதற்‌ 
நறொடையாகிய அடியெதுகை போன்று ஒரூஉ எதுகையும்‌ 
குறட்பாக்களிலே முதன்மைப்பேறு பெற்றுள்ளது. 4, 5 
ஆம்‌ சீர்களில்‌ முரண்‌ நயம்‌ பெற்றவை 98, 166, 479 
என்னும்‌ எண்ணுள்ள மூன்றுமாம்‌. 

*உ௫௮ தவர்போல்‌ சொலினும்‌ செறாஅர்சொல்‌ 

ஒல்லை உணரப்‌ படும்‌” 


என்னும்‌ குறளில்‌ (1096) ஒரூஉ அளபெடைத்‌ தெரடை 
நயம்‌ வாய்ந்துள்ளது. ஒரூஉ எதுகை பெற்றும்‌ ஒரு 
விகற்பாயும்‌ வந்த குறட்பாடல்கள்‌ 68. இங்ஙனமாக ஒரூ 
உத்‌ தொடை குறட்பாக்களில்‌ மிக்குவந்தமையை நோக்கும்‌ 
போது பொழிப்பு மோனை போல வெண்பாவில்‌ ஒரூஉத்‌ 
தொடையும்‌ பெருவரவிற்று என்பது விளங்கும்‌. 


கூழை 


கூழையாவது கடைச்‌ சீரில்‌ மட்டும்‌ இன்றி மற்றைய 
முதல்‌ மூன்று சீர்களிலும்‌ மோனை முதலாயின வாத்‌ 
தொடுப்பது. “ஈறிலி கூழை” எனச்‌ சுருங்கச்‌ சொல்லி 


சீர்களில்‌ வரும்‌ தொடைகள்‌ 49 


விளங்க வைக்கிறார்‌ யாப்பருங்கலக்‌ காரிகையில்‌ அமித 
சாகரனார்‌ (யாப்‌. கா. 19). 


“தானம்‌ தவம்‌இரண்டும்‌ தங்கா வியன்‌ உலகம்‌ 
வானம்‌ வழங்கா தெனின்‌”. (குறள்‌ 19) 
₹வகைமாண்ட வாழ்க்கையும்‌ வான்பொருளும்‌ என்னாம்‌ 
தகைமாண்ட தக்கார்‌ செறின்‌” (குறள்‌ 897) 
எனவரும்‌ பாடல்களில்‌ கூழைத்‌ தொடை நயம்‌ வாய்க்‌ 
துள்ளமை காணலாம்‌. திருக்குறளில்‌ கூழை மோனைத்‌ 
தொடை“ பெற்ற குறள்‌ 75. கூழைத்தொடையில்‌ 
எதுகை யமைப்புப்‌ பெற்ற குறள்‌ நூலகத்து ஓரிடத்திலும்‌ 
காணக்கூடவில்லை. கூழைத்‌ தொடைகூட ஒருவகையில்‌ 
இணை-பொழிப்பு என்னும்‌ இரண்டன்‌ சேர்க்கையே. ஆயி 
னும்‌ சேர்ந்தாற்போல்‌ தொடர்ந்து முதல்‌ மூன்று சீரிலும்‌ 
வருதலின்‌, இறுதி குறைந்தது என்னும்‌ கருத்தில்‌ கூழை 
எனப்‌ பெயர்‌ அமைத்தனர்‌. 


மேற்கதுவாய்‌-கீழ்க்கதுவாய்‌ 


மேற்க துவாய்‌ என்பது இரண்டாம்‌ சீர்‌ ஒழிந்த ஏனைய 
மூன்று சீர்களிலும்‌, அதாவது 1, 3, 4 ஆம்‌ சீர்களிலே 
மோனை முதலாயின வரத்தொடுப்பது. கதுவாயாவது 
குறைபட்ட வாய்‌ எனப்‌. பொருள்படும்‌. மேற்கதுவாய்‌ 
மோனை யமைதியுடைய குறட்பா 45; மேற்கதுவாய்‌ 
எதுகை! பெற்றவை 13. 


தீழ்க்கதுவாய்‌ என்பது மூன்றாம்‌ சீரைத்‌ தவிர்த்து 
முதலிரு சீர்க்கண்ணும்‌ கடைச்‌ சீர்க்கண்ணும்‌, அதாவது 
1, 2, 4 ஆம்‌ சீர்களிலே மோனை முதலாயின வரத்தொடுப்‌ 
பது. கீழ்க்கதுவாய்‌ மோனை அமைப்புடைய குறள்கள்‌ 
66; கீழ்க்கதுவாய்‌ எதுகை யமைப்பு உடையவை 35. 


“கிறப்பறிய ஒற்றின்‌ கண்‌ செய்யற்க செய்யின்‌ 


புறப்படுத்தா னாகும்‌ மறை”. (குறள்‌ 590) 
“வினைக்கண்‌ வினைகெடல்‌ ஓம்பல்‌ வினைக்குறை 

தீர்ந்தாரின்‌ தீர்ந்தன்‌ துலகு”. _ (குறள்‌ 612) 
£குன்றின்‌ அனையாரும்‌ குன்றுவர்‌ குன்றுவ 

குன்‌ றி அனைய செயின்‌”. (குறள்‌ 965) 


50 திருக்குறள்‌ யாப்பு அமைதி 


இன்மையின்‌ இன்னாதது யாதெனின்‌ இன்மையின்‌ 
இன்மையே இன்னா தது”. (குறள்‌ 1041) 


இப்‌ பாடல்களில்‌ வரும்‌ மோனை-எதுகை அமைப்புக்‌ 
கள்‌ வாசித்து மகிழத்தக்கன. மேற்கதுவாய்‌ அமைப்‌ 
பினும்‌ கீழ்க்கதுவாய்‌ அமைப்பில்‌ வந்த குறள்களே மிகும்‌ 
துள. இந்த இரண்டு வகைக்‌ கதுவாய்ச்‌ சீர்களிலும்‌ முதற்‌ 
சீரும்‌ நான்காம்‌ சீரும்‌ தொடை நயம்‌ பெறும்‌. எனவே, 
ஒரூஉ எதுகை நயம்‌ கதுவாய்ச்‌ சீர்களிலும்‌ பொதிந்‌ 
துள்ளமை கருதத்தக்கது. இருவிகற்பமாய்வரும்‌ செய்யுட்‌ 
களில்‌ சில கதுவாய்த்‌ தொடைகயம்‌ அதித வருதலும்‌ 
இது கருதியே போலும்‌. 


முற்று 
முற்றாவது நான்கு சீர்களிலும்‌ மோனை முதலாயின 
வரத்தொடுப்பது. முற்று மோனை54 வாய்ந்த குறள்‌ 20; 
முற்றெதுகை வாய்ந்த குறள்‌ 6. 
“துப்பார்க்குத்‌ துப்பாய துப்பாக்கித்‌ துப்பார்க்குத்‌ 
துப்பாய தூஉம்‌ மழை” (குறள்‌ 12) 
என்னும்‌ இக்குறளில்‌ முற்று மோனை முற்றெதுகை இரண்‌ 
டும்‌ அமைந்துள்ளமை காணலாம்‌. 


“ஒறுத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர்‌ 

யொறுத்தாரைப்‌ பொன்போற்‌ பொதிந்து”. (குறள்‌ 155) 
இக்குறளின்‌ இரண்டாம்‌ அடியில்‌ உள்ள மூன்று சீர்‌ 
களிலும்‌ மோனை நயம்‌ உளது. வெண்பாவின்‌ ஈற்றுச்சீர்‌ 
முச்சீராய்த்‌ தான்‌ வரும்‌. ஆகவே, இவ்வடிக்கண்‌ வந்துள்ள 
எல்லாச்சீர்களிலும்‌ ஒத்துவரும்‌ மோனை அமைதியை 
முற்று மோனை எனல்‌ ஒருசார்‌ அறிஞர்‌ வழக்கு. 


புலவர்‌ குழந்தை அவர்கள்‌ தம்முடைய “யாப்பதி 
காரத்தில்‌ வெண்பாவின்‌ ஈற்றடி மூன்று சீரிலும்‌ மோனை 
அமைதி பெறவந்தமை குறித்து ஒரு குறிப்பு எழுதி 
யுள்ளார்கள்‌. அது வருமாறு: 


(வெண்பாவின்‌) நான்காமடி சிந்தடி. அதன்‌ மூன்று 
சீரினும்‌ மோனை வந்திருக்கிறது. அளவடியின்‌ நான்கு 


சீர்களில்‌ வரும்‌ தொடைகள்‌ | 


சீரிலும்‌ மோனை வருவதே முற்று மோனை யாதலால்‌ 
இது முற்று மோனையும்‌ அன்று. அளவடியில்‌ ஈற்றுச்‌ 
சீரொழிந்த ஏனை மூன்று சீரினும்‌, அதாவது முதல்‌ மூன்று 
சீரினும்‌ மோனை வருதலான்‌ இது கூழையுமன்‌ று. 


“பண்பில்சொல்‌ பல்லாரகத்து” 


எனச்‌ சிந்தடியில்‌ ப-ப என ணவ சீரிலும்‌ மோனைவரின்‌ 
இணைமோனை எனவும்‌, 


_ ₹ திறனறிந்‌ தாங்கே திரு” 
(யாப்பதிகாரம்‌. பக்‌, 41) 

தி-தி என முதற்‌ சீரிலும்‌ மூன்றாம்‌ சீரிலும்‌ மோனைவரின்‌ 
பொழிப்பு மோனை எனவுங்‌ கொள்ளலாம்‌.” 


ச்‌ 


இக்‌ குறிப்பினால்‌ வெண்பாவின்‌ ஈற்றடியாகவரும்‌ சிந்‌ 
தடியில்‌ இணை-பொழிப்பு என்னும்‌ தொடைகள்‌ கொள்ள 
லாமே யன்றி மூன்று சீரிலும்‌ தொடையமைதி பெற்று 
வந்தால்‌ முற்றுமோனை என்று கொள்ளுதல்‌ கூடாது 
என்பது இவர்தம்‌ கருத்தாதல்‌ விளங்கும்‌. 

யாப்பருங்கலக்‌ காரிகை உரைகாரரோ இணை மேச 
முதலாகிய முப்பத்தைந்து தொடைவிகற்பமும்‌ அள 
வடிக்கே கொள்ளப்படும்‌ என்று குறிப்பிடுகிறார்‌. 


“ சீர்முழுதும்‌ ஒன்றின்‌ முற்றாம்‌ என்னாது, “வருசீர்‌' என்று சிறப்‌ 
பித்தது, இணை மோனை முதலாகிய முப்பத்தைந்து தொடை 
விகற்பமும்‌ அளவடிக்கண்ணே வழங்கப்படும்‌ என்பதூஉம்‌, 
இணை இயைபு முதலாகிய ஏழு விகற்பமும்‌ இறுதிச்‌ சீரே முதற்‌ 
£ராகக்கொண்டு வழங்கப்படும்‌ என்பதூஉம்‌ அறிவித்தற்கு 
எனக்‌ கொள்க” (யாப்‌. கா. 19 உரை). 


இவருடைய விளக்கப்படி அளவடி ஒழிந்த குறளடி, 
சிந்தடி, நெடிலடி, கழிநெடிலடி ஆகியவற்றில்‌ எல்லாம்‌ 
தொடை விகற்பம்‌ கொள்ளுதல்‌ கூடாது என்பதாகும்‌. 


இங்ஙனம்‌ இவ்வுரைகாரர்‌ எடுத்துக்காட்டும்‌ கருத்‌ 
துரையை அளவுகோலாகக்கொண்டு பார்ப்போமானால்‌, 
புலவர்‌ குழந்தை அவர்கள்‌ வெண்பாவின்‌ ஈற்றடியில்‌ 
இணை-பொழிப்புத்‌ தொடைகள்‌ கொன்சம்‌ என்று கூறு 


52 திருக்குறள்‌ யாப்பு அமைதி 


தலும்‌ பொருந்தாதாகும்‌. ஆனால்‌, காலப்போக்கில்‌ சிந்‌ 
தடியில்‌ இணை-பொழிப்புத்‌ தொடைகள்‌ கொள்ளுதல்‌ 

புதியனபுகுதலாய்ப்‌ புலவர்‌ பெருமக்களால்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே, இவர்‌ தரும்‌ கருத்தும்‌ 
ஒப்புக்கொள்ளத்‌ தக்கதே: இங்ஙனமே இப்‌ புதியன 
புகுதல்‌ வழக்காய்ச்‌ தத மூன்று சீரிலும்‌ தொடை ஒத்து 
வருவனவற்றை முற்று” என்னும்‌ ஒருசார்‌ ஆசிரியர்‌ கருத்‌ 
தையும்‌ ஏற்றுக்‌ கொள்வதால்‌ யாதோர்‌ இழுக்கும்‌ இன்று. 


ஒருகாலத்தில்‌ நாற்சீர்‌ கொண்டதே அடி என்னும்‌ 
வழக்கு இருந்தது; தொடை விகற்பங்கள்‌ நாற்சீரடி.யில்‌ 
்‌ தெளிவுற அமைந்து ஓசையின்பம்‌ விளைத்தலையும்‌ கண்ட 
னர்‌. ஆனால்‌, காலப்போக்கில்‌ ஆசிரியம்‌ வஞ்சிப்பாக்‌ 
களில்‌ குறள்‌ சிந்தடிகள்‌ மிகுதியும்‌ பயின்றுவரலாயின. 
பிற்காலத்தில்‌ துறை, விருத்தம்‌ முதலியனவும்‌ பெருகி 
வரலாயின. இந்த நிலையில்‌ அளவடிக்குக்‌ கூறிய தொடை 
விகற்பங்களை ஏற்றபெற்றி பிற அடிகளுக்கும்‌ கொள்ளு 
தல்‌ அவசியமாயிற்று. புலவர்களும்‌ அளவடிப்‌ பாடல்‌ 
களைப்‌ போலவே குறள்‌ சிந்தடி வருமிடங்களிலும்‌ மோனை 
முதலிய தொடைகயம்‌ வாய்க்கும்‌ வண்ணம்‌ பாடியுள்ள 
னர்‌. இலக்கியம்‌ கண்டு அதற்கு இலக்கணம்‌ இயம்புதல்‌ 
மரபாதலினால்‌ அளவடிக்குச்‌ சொன்ன தொடை விகற்பங்‌ 
களில்‌ ஏற்புடையன வற்றைப்‌ பிற அடிகளுக்கும்‌ கொள்ளு 
தல்‌ பொருத்தமே. 

திருக்குறளில்‌ 19 பாடல்கள்‌ ஈற்றடி மூன்று சீர்களிலும்‌ 
மோனை ஒப்புமை யுடையனவாய்‌ உள்ளன.” 

“இறந்தமைந்த சார்புடைய ராயினும்‌ உய்யார்‌. 
சிறந்தமைந்த சீரார்‌ செறின்‌: (குறள்‌ 900) 

என்பது அவற்றுள்‌ ஒரு பாடல்‌. இதில்‌, “சிறந்தமைந்த 
சீரார்‌ செறின்‌” என்று ஈற்றடியில்‌ முற்றும்‌ மோனை நயம்‌ 
உளது. 


£ சீர்தொறும்‌ தொடுப்பது முற்றெனப்‌ படுமே” 
(யாப்‌, வி. 48) 


என்னும்‌ யாப்பருங்கல விருத்திச்‌ சூத்திரம்‌ தரும்‌ விளக்‌ 
கம்‌ சற்றுச்‌ சிந்தித்தற்குரியது. இங்கே, “சீர்தொழறும்‌” என்‌ 


சீர்களில்‌ வரும்‌ தொடைகள்‌ 53 


பதற்கு முன்கூத்திரங்களை நோக்க, *நாற்சீர்க்கண்ணும்‌” 
என உரைகாரர்‌ உரையும்‌ வகுத்துள்ளார்‌. என்றாலும்‌, 
சூத்திரச்‌ சொல்‌ அமைப்போ ஓரடியில்‌ வரும்‌ சீர்தொறும்‌, 
அதாவது எல்லாச்‌ சீர்களிலும்‌ தொடை தொடுப்பது 
முற்று என்னும்‌ அளவில்‌ கொள்ளக்கிடக்கின்றது. 
“வருசீர்‌ முழுதும்‌ ஒன்றின்‌ முற்றாம்‌ என்ப” 

என யாப்பருங்கலக்‌ காரிகையும்‌ (19) உரைக்கின்றது. 
பொதுவகையாக இவ்விரு நூலிலும்‌ வரும்‌ குறிப்புக்‌ 
கொண்டு ஓரடியில்‌ வரும்‌ சீர்கள்‌ எல்லாம்‌ தொடை நயம்‌ 
ஒத்தால்‌ முற்று என்னும்‌ தகுதியுடைத்தாம்‌ என்று 
கொள்ளலாம்‌. குறட்பாவின்‌ ஈற்றடிக்கோ மூன்று சீரே 
தான்‌ உண்டு. ஆகவே, சிந்தடியில்‌ வருசீர்தொறும்‌, அதா 
வது மூன்று சீர்களிலும்‌ தொடை நயமுடைய இவ்வமைப்‌ 
பினையும்‌ முற்று எனல்‌ சாலும்‌. 


* இவறலும்‌ மாண்பிறந்த மானமும்‌ மாணா 


உவகையும்‌ ஏதம்‌ இறைக்கு”. (குறள்‌ 432) 
“தெரிந்த இன த்தொடு தேர்ந்தெண்ணிச்‌ செய்வார்க்கு 

அரும்பொருள்‌ யாதொன்றும்‌ இல்‌”. (குறள்‌ 462) 
“நெடுநீர்‌ மறவி மடிதுயில்‌ நான்கும்‌ 

கெடுநீரார்‌ காமக்‌ கலன்‌”. (குறள்‌ 605) 
“ஆக்கமும்‌ கேடும்‌ அதனால்‌ வருதலால்‌ 

காத்தோம்பல்‌ சொல்லின்‌ கண்‌ சோர்வு”. (குறள்‌ 642) 
* குறிப்பிற்‌ குறிப்புணர்‌ வாரை உறுப்பினுள்‌ 

யாது கொடுத்தும்‌ கொளல்‌. (குறள்‌ 703) 
“நிலைமக்கள்‌ சால உடைத்தெனினும்‌ தானை 

தலைமக்கள்‌ இல்வழி இல்‌”. (குறள்‌ 770) 
“கான முயலெய்த அம்பினில்‌ யான 

பிழைத்தவேல்‌ ஏந்தல்‌ இனிது”. (குறள்‌ 772) 


“முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து 
௮௧௩௧ நட்பது நட்பு. (குறள்‌ 786) 


ச்‌ 


'ஒருமைச்‌ செயலரற்றும்‌ பேதை எழுமையும்‌ 
தான்புக்கு அழுந்தும்‌ அளறு”. (குறள்‌ 835) 
“இலமென்று அசைஇ இருப்பாரைக்‌ காணின்‌ 
நிலமென்னும்‌ நல்லாள்‌ நகும்‌”. (குறள்‌ 1040) 


54 திருக்குறள்‌ யாப்பு அமைதி 
“வாழ்வார்க்கு வானம்‌ பயந்தற்றால்‌ வீழ்வார்க்கு 
வீழ்வார்‌ அளிக்கும்‌ அளி”. (குறள்‌ 1192) 


. *நதனவினான்‌ ஈல்கா தவரைக்‌ கனவினான்‌ 
காண்டலின்‌ உண்டென்‌ உயிர்‌”, (குறள்‌ 1219) 


மேலே காட்டியுள்ள பன்னிரண்டு குறள்களின்‌ இரண்‌ 
டாம்‌ அடியில்‌ கடையிருசீர்களும்‌ மோனையமைதி பெற்‌ 
றுள்ளமை கவனிக்கத்தக்கது. நாற்சீர்‌ கொண்ட அடிகளில்‌ 
கடையிருசீர்‌ மோனை ஒத்துவரின்‌ கடையிணை மோனை 
என்பர்‌. அவ்வாறே இவ்வெண்பாக்களில்‌ ஈற்றடி இறுதி 
மில்‌ வரும்‌ இருசீர்களும்‌ மோனகிலை கொள்வதை நோக்‌ 
கின்‌, நாற்சீர்க்குச்‌ சொல்லியது சிந்தடி, நெடிலடி, கழிநெடி 
லடி முதலியவற்றிற்கும்‌ ஏற்புழிக்‌ கோடல்‌” என்னும்‌ 
உத்தியால்‌ கொள்ளத்தக்கது என்னும்‌ துணிவிற்கு வர 
இடமுண்டு. எனவே, வெண்பாவின்‌ ஈற்றடிச்‌ சீர்கள்‌ 
முற்றும்‌ தொடை ஒப்புடைத்தாக வருமானால்‌ முற்று 
எனல்‌ பொருந்தும்‌. , 


“இறுதியிலிருந்து நோக்கும்‌ கடையிணை முதலிய 
தொடைகள்‌ 
இணை, பொழிப்பு, ஒரூஉ, கூழை, மேற்கதுவாய்‌, கீழ்க்‌ 

கதுவாய்‌, முற்று என்பன முதற்சீரை முதன்மையாக வைத்‌ 
துப்‌ பின்வரும்‌ சீர்களுடன்‌ ஒப்பு-அமைதி காண்பது 
போலவே இறுதிச்சீரை முதன்மையாக வைத்து முன்‌ 
னுள்ள சீர்களுடன்‌ ஒப்புக்காணும்‌ தொடையமைப்பும்‌ 
உண்டு. இவற்றைக்‌ கடையிணை, கடைக்கூழை, இடைப்‌ 
புணர்‌, பின்‌ எனக்‌ கூறுவர்‌. இவற்றை முரண்தொடைக்கு 
உரிய அமைப்பு என யாப்பருங்கல விருத்தியும்‌ யாப்பருங்‌ 
கலக்‌ காரிகையும்‌ கட்டுரைக்கும்‌ 

“கடையிணை பின்முரண்‌ இடைப்புணர்‌ முரண்என 

இவையும்‌ கூறுப ஒருசா ரோரே” (யாப்‌. வி. 39) 
என்பது யாப்பருங்கல விருத்தி தரும்‌ செய்தி. ஒருசா 
ராசிரியர்‌ (கையனார்‌) கடையிணை முரண்‌, பீன்முரண்‌, 
இடைப்புணர்‌ முரண்‌ என்றும்‌ முரண்தொடையைப்‌ பாகு 
படுத்துவது உண்டு என்பதை இச்சூத்திரம்‌ தெரிவிக்கிறது. 
இதன்‌ உரைகாரர்‌, 


சீர்களில்‌ வரும்‌ தொடைகள்‌ 35 


“தடையிரு சீரும்‌ மறுதலைப்படத்‌ தொடுப்பது கடையிணை 
முரண்‌, கடைச்‌ சீரும்‌ இரண்டாம்‌ சீரும்‌ மறுதலைப்படத்‌ 
தொடுப்பது பின்முரண்‌, இடையிரு சீரும்‌ மறுதலைப்‌ படத்‌ 
தொடுப்பது இடைப்புணர்‌ முரண்‌ எனக்‌ கொள்க? 
என விளக்கம்‌ தருகிறார்‌. தவிரவும்‌, “ “ஒன்‌ றின முடித்தல்‌ 
தன்னின முடித்தல்‌” என்பது தந்திரவுத்தி யாதலின்‌ ஏனைத்‌ 
தொடைக்கும்‌ இவ்வாறே கொள்க” என்று மோனை, 
எதுகை முதலிய பிறதொடைகளுக்கும்‌ இவ்வமைப்பைக்‌ 
கொண்டு எடுத்துக்காட்டுக்களுடன்‌ விளக்கம்‌ தந்துள்ளார்‌. 
யாப்பருங்கல விருத்தியிற்‌ கூறிய மூன்று தொடை 
களுடன்‌ கடை, கடைக்கூழை என இரண்டையும்‌ சேர்த்து 
யாப்பருங்கலக்காரிகை அறிமுகப்படுத்துகின்்‌ றது. 


 கருதிற்‌ கடையே கடையிணை 
பின்கடைக்‌ கூழையுமென்று 
இரணத்‌ தொடைக்கு மொழிவர்‌ 
இடைப்புணர்‌ என்‌ பதுவே” 
எனவரும்‌ காரிகையால்‌ (காரிகை, 40) இது தெரியவரும்‌. 
காரிகையிலும்‌ முரண்தொடைக்கே இவ்வமைப்பை எடுத்‌ 
துக்‌ கூறிய போதிலும்‌, “இரணத்‌ தொடைக்கும்‌” என்ற 
உம்மையால்‌, ஒழிந்த மோனை, எதுகை, இயைபு, அள 
பெடை என்னும்‌ நான்கு தொடைக்கும்‌ இவ்வாறே ஒட்டிக்‌ 
கொள்க என்பர்‌ உரைகாரர்‌. 


திருக்குறட்பாக்களில்‌ இரண்டாம்‌ அடி சிந்தடி யாத 
லின்‌ கடை என்னும்‌ தொடை ஒப்புமை இக்‌ நூலில்‌ வருவ 
தற்கு வாய்ப்பில்லை. எனவே, இந்த ஒன்றையும்‌ தவிர்த்து 
மற்றுள்ள கடையிணை முதலிய நான்கு வகைகளில்‌ 
மோனை, எதுகை முதலிய தொடை விகற்பங்கள்‌ குறட்‌ 
பாக்களில்‌ விரவி வருதலை நோக்குமிடத்து, இவ்வகை 
அமைப்புக்களும்‌ பழைய மரபின்‌ பாற்பட்டனவே என்‌ 
பதற்கு ஐயமின்று. 
கடையிணை 


கடையிணை என்பது நாற்சீரடிகளில்‌ கடையிரு சீர்‌ 
களில்‌, அதாவது 4ஆம்‌ 3ஆம்‌ சீர்களில்‌ மோனை, எதுகை 
முதலியன வரத்தொடுப்பது. 


56 திருக்குறள்‌ யாப்பு அமைதி 

“அன்புற்‌ றமர்ந்த வழக்கென்ப வையகத்து 

இன்புற்றார்‌ எய்தும்‌ சிறப்பு”. (குறள்‌ 75) 
இக்குறட்பாவின்‌ முதலடியின்‌ கடையிரு சீர்களும்‌, “வைய 
கத்து,” “வழக்கென்ப” என வருதலின்‌ இது கடையிணை 
மோனை பெற்றதாம்‌. 


“பிறவிப்‌ பெருங்கடல்‌ நீந்துவர்‌ நீந்தார்‌ 

இறைவ னடிசேரா தார்‌. (குறள்‌ 10) 
இதில்‌ கடையிணைச்‌ சீர்கள்‌ மோனை அமைதியோடு 
எதுகை நயமும்‌ உடைமையின்‌ கடையிணை எதுகை பெற்ற 
தாகும்‌. குறளில்‌ கடையிணை மோனை" பெற்றுவரும்‌ 
பாடல்கள்‌ 65; இரண்டாம்‌ அடியில்‌ கடையிணையாக 


மோனை பெற்றவை 12. கடையிணை எதுகை பெற்ற 
பாடல்கள்‌34, 


“எந்நன்றி கொன்றார்க்கும்‌ உய்வுண்டாம்‌ உய்வில்லை 
செய்ந்நன்றி கொன்ற மகற்கு” (குறள்‌ 110) 
என்னும்‌ பாடலில்‌ உய்வுண்டாம்‌-உய்வில்லை என வரு 
தலின்‌ கடையிணை முரண்‌ எனல்‌ சாலும்‌. மேலே காட்டிய 
“பிறவிப்‌ பெருங்கடல்‌” எனத்தொடங்கும்‌ பாட்டில்‌ முத 
லடியின்‌ ஈற்றிலே *நீந்துவர்‌-நீந்தார்‌' என வருவதனைக்‌ 
கடையினை முரணாகவும்‌ கொள்ளலாம்‌. இவ்வாறு குறள்‌ 
நூலுள்‌ கடையிணை முரணாக வந்த பாடல்கள்‌ 17. 
கடைக்‌ கூழை 
கடைக்‌ கூழை என்பது முதற்சீர்‌ ஒழிந்த ஏனைய 
மூன்று சீர்களிலும்‌, அதாவது 4, 3, 2 ஆம்‌ சீர்களில்‌ மோனை 
முதலிய தொடையமைதி பெற்று. வருவது. பின்வரும்‌ 
குறட்பா இதற்கு எடுத்துக்காட்டு: 
* புகழ்புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார்முன்‌ 
ஏறுபோல்‌ பீடு நடை. (குறள்‌ 59) 
இதுபோல்‌ கடைக்‌ கூழை மோனைத்‌ தொடை பெற்ற பாடல்‌ 
கள்‌ பத்து குறள்‌ நூலகத்தே காணப்படுகின்‌ றன. * 


“ இல்லானை அஞ்சுவான்‌ அஞ்சுமற்‌ நெஞ்ஞான்றும்‌ 
நல்லார்க்கு நல்ல செயல்‌”. (குறள்‌ 905) 


சீர்களில்‌ வரும்‌ தொடைகள்‌ சி 

-£உள்ளினேன்‌ என்றேன்மற்‌ றென்மறந்தீர்‌ என்றென்னைப்‌ 

புல்லாள்‌ புலத்தக்‌ கனள்‌'. (குறள்‌ 1316) 

இவ்விரு குறட்பாக்களிலும்‌ கடைக்கூழை யெதுகை 

அமைப்பு உள்ளமை காணலாம்‌. கடைக்‌ கூழை அமைப்‌ 

பில்‌ முரண்‌ தொடை நயம்‌ திருக்குறட்பாக்களில்‌ காணப்‌ 
படவில்லை. 


இடைப்புணர்‌ 


இடைப்புணர்‌ என்பது இடையிரு சீர்களிலும்‌, அதா 

வது 2ஆவது 3ஆவது சீர்களில்‌ மோனை, எதுகை, முதலிய 
தொடையமைதி பெற்று வருதலாம்‌. 

“மனைமாட்சி இல்லாள்கண்‌ இல்லாயின்‌ வாழ்க்கை 

எனைமாட்‌சித்‌ தாயினும்‌ இல்‌? (குறள்‌ 52) 
என்னும்‌ இப்‌ பாடலில்‌ இரண்டாவது மூன்றாவது சீர்களில்‌ 
மோனை நயமும்‌ எதுகை நயமும்‌ உள்ளன. இடைப்புணர்‌ 
மோனை நயம்‌ வாய்ந்த குறள்‌ 53-ம்‌, இடைப்புணர்‌ 
எதுகை நயம்‌ வாய்ந்த குறள்‌ 27-ம்‌ திருக்குறள்‌ நூல 
கத்து உள. 

£ நெஞ்சில்‌ துறவார்‌ துறந்தார்போல்‌ வஞ்சித்து 

வாழ்வாரின்‌ வன்கணார்‌ இல்‌”. (குறள்‌ 276) 
இதில்‌ துறவார்‌-துறந்தார்‌ என இடையிரு சீர்களும்‌ மாறு 
பட்ட சொற்பொருள்களைக்‌ கொண்டுள்ளமையால்‌ இடைப்‌ 
புணர்‌ முரணாம்‌. மேலும்‌, 692, 980, 1132 ஆம்‌ பாடல்‌ 
களிலும்‌ இத்தொடை நயம்‌ அமைந்துள்ளமை காண 
லாம்‌.“ 


பின்‌ 


பின்‌ என்பது நான்காவது சீரிலும்‌ இரண்டாவது 
சீரிலும்‌ மோனை, எதுகை முதலிய தொடையமைதி பெறுத 
லாகும்‌. 12 குறள்களில்‌ பின்‌ மோனைத்‌ தொடையும்‌, £ 
16 குறள்களில்‌ பின்னெதுகைத்‌ தொடையும்‌ வந்துள. 


“அகழ்வாரைத்‌ தாங்கும்‌ நிலம்போலத்‌ தம்மை 
இகழ்வார்ப்‌ பொறுத்தல்‌ தலை”. (குறள்‌ 151) 


58 திருக்குறள்‌ யாப்பு அமைதி 

* இீவினையார்‌ அஞ்சார்‌ விழுமியார்‌ அஞ்சுவர்‌ A 

_ தீவினை என்னும்‌ செருக்கு”. (குறள்‌ 201) 
இவை முறையே பின்‌ மோனைக்கும்‌ பின்னெதுகைக்கும்‌ 
எடுத்துக்காட்டுக்களாம்‌. 

“உவப்பத்‌ தலைக்கூடி உள்ளப்‌ பிரிதல்‌ 

அனைத்தே புலவர்‌ தொழில்‌. (குறள்‌ 394) 

இக்குறளில்‌ இரண்டாம்‌ சீரும்‌ நான்காம்‌ சீரும்‌ “தலைக்கூடி”்‌ 
பிரிதல்‌ என மாறுபட்ட சொற்பொருள்‌ நயம்‌ வருதலின்‌ 
பின்‌ முரணாம்‌. மற்றும்‌, 20, 264, 1104 ஆம்‌ பாடல்களும்‌ 
பின்‌ முரண்‌ நயம்‌ வாய்ந்தனவாகும்‌.£* 


நான்காம்‌ சீரோடு ஐந்தாம்‌ சீர்‌ முரண்‌ தொடை அமைப்‌ 
பில்‌ வந்துள்ள மூன்று பாடல்களும்‌ உள. 
.... *திறுமையுள்‌ நீங்கிய இன்சொல்‌ மறுமையும்‌ 
இம்மையும்‌ இன்‌ பம்‌ தரும்‌. (குறள்‌ 98) 
இக்‌ குறளில்‌ மறுமையும்‌ இம்மையும்‌ என நான்காம்‌ 
சீரோடு ஜந்தாம்‌ சீர்‌ முரண்பட்டு வருதல்‌ கோக்கத்தகும்‌. 
166, 479 ஆம்‌ குறள்களிலும்‌ இவ்வமைப்பினைக்‌ காணலாம்‌. 


தொடை விகற்பங்களுள்‌ காணும்‌ ஒருபுடை ஒப்புமை 

முதலிலிருந்து ஓசை ஒப்புமை நயம்‌ நோக்கும்‌ இணை, 
கூழை, பொழிப்பு, ஒரூ௨ ஆகியவற்றிற்கும்‌, இறுதியி 
லிருந்து ஓசை ஒப்புமை நயம்‌ நோக்கும்‌ கடையிணை, 
கடைக்கூழை, பின்‌, இடைப்புணர்‌ ஆகியவற்றிற்கும்‌ 
எதிரிடையான ஒப்புமைக்‌ கூறுகள்‌ இருத்தல்‌ கவனிக்கத்‌ 
தக்கது : 

இணை என்பது முதல்‌ இருசீர்க்கண்வரும்‌ ஒப்புமை; 
கடையிணை என்பது இறுதியில்‌ உள்ள இரு சீர்களிலும்‌, 
அதாவது 4ஆம்‌ 3ஆம்‌ சீர்களில்‌ காணும்‌ ஒப்புமை. 


இறுதிச்‌ சீராகிய நான்காம்‌ சீர்‌ ஒழிந்த முதல்‌ மூன்று 
சீர்களிலும்‌ வரும்‌ ஒப்புமை கூழை; கடைக்கூழையோ 
முதற்சீர்‌ ஒழித்து ஏனைய இறுதியிலிருந்து 4, 3, 2 ஆம்‌ 
சீர்களிடையே காணும்‌ ஒப்புமை, 


சீர்களில்‌ வரும்‌ தொடைகள்‌ 59 


பொழிப்பு என்பது ஒன்றும்‌ மூன்றும்‌ சீர்கள்‌ ஓப்‌ 
புடைத்தாதல்‌; பின்‌ என்பது இறுதியிலிருந்து 4ஆம்‌ 2ஆம்‌ 
சீர்களில்‌ காணும்‌ ஒப்புமையா கும்‌. 


ஒரூஉ என்பது ஒன்றும்‌ நான்கும்‌ சீர்களில்‌ காணும்‌ 
ஒப்புமை; இடைப்‌ புணர்‌ என்பதுவோ இடையிரு சீர்‌ 
களில்‌, இரண்டும்‌ மூன்றும்‌ சீர்களில்‌ காணும்‌ ஒப்புமை. 


எனவே, கடையினை, கடைக்கூழை, பின்‌, இடைப்‌ 
புணர்‌ என்பன முறையே இணை, கூழை, பொழிப்பு, ஒரூஉ 
என்பனவற்றின்‌ மாற்று வடிவம்‌ என்பது கவனிக்கத்‌ 
தக்கது. அதாவது இணை, கூழை, பொழிப்பு, ஒரூஉவின்‌ 
மறுதலையே கடையிணை, கடைக்கூழை, பின்‌, இடைப்புணர்‌ 
என்பன என்பது தெளிவாகும்‌. 
. தொடை விகற்பம்‌ பதினொன்றின்‌ அட்டவணை 

தொடை விகற்பங்களை எளிதில்‌ உணரும்‌ வகையில்‌ 
பின்வருமாறு ஓர்‌ அட்டவணையில்‌ அடக்கியும்‌ பார்க்கலாம்‌. 
இவை நாற்சீர்‌ கொண்டுவரும்‌ அளவடியை அடிப்படை 
யாகக்‌ கொண்டு தொடைநயம்‌ பயப்பவை. 


தொடை விகற்ப அட்டவணை 


1. இணை ர்‌ இ ட முதல்‌ இருசீர்‌ ஒப்புமை. 

2. பொழிப்பு 1_— 3 - முதற்சீர்‌ மூன்றாம்‌ சீர்‌ ஓப்‌ 
புமை. 

3. ஒரூஉ 1 — 4 முதற்சீர்‌ கடைச்சீர்‌ ஓப்‌ 
புமை. 

4. கூழை 1 2 3 -' |முதல்மூன்றுசீர்‌ ஒப்புமை. 

5. மேற்கதுவாய்‌ 1— 3 4 இரண்டாம்‌ சீர்‌ஒழிந்தஏனை 


மூன்று சீர்‌ ஒப்புமை. 


6. €ழ்க்கதுவாய்‌ 12 -- 4 | மூன்றாம்‌ சீர்‌ஒழிந்த ஏனை 
மூன்று சீர்‌ ஒப்புமை. 


7. முற்று 12 3 4 காற்சீர்‌ஓஒப்புமைஅதாவது 
அனைத்துச்‌ சீர்‌ ஒப்புமை. 


60 திருக்குறள்‌ யாப்பு அமைதி 


[இந்த ஏழு தொடைகளும்‌ அடிமுதற்சீரிலிருந்து எண்ணி 
ஒப்புக்‌ காணப்பெறும்‌. நாற்சீர்‌ அடியின்‌ ஈற்றுச்‌ சீரை முத 
லாகக்‌ கொண்டு ஒப்புக்காணப்‌ பெறுவன கடையிணை, கடைக்‌ 
கூழை, இடைப்புணர்‌, பின்‌ என்னும்‌ தொடை விகற்பங்கள்‌.] 


1. கடையிணை ௮ 3 4 கடையிரு சீர்களில்‌ ஒப்‌ 
புமை. 

2. கடைக்‌ கூழை _ 2:3 4 முதற்சீர்‌ ஒழிந்த ஏனைய 
மூன்றுசீர்‌ ஒப்புமை. 

3. இடைப்புணர்‌ ௮4 23 4 முதற்சீர்‌ இறுதிச்சீர்‌ 

்‌ ஒழிந்த 2ஆம்‌ 4ஆம்‌ சீர்‌ 

ஒப்புமை. 

4. பின்‌ _— 2-4 முதற்சீர்‌ மூன்றாம்‌ சீர்‌ 
ஒழிந்த 2ஆம்‌ 4ஆம்‌ சீர்‌ :. 
ஒப்புமை. 


மேலே காட்டிய பதினொருவகையாகவும்‌ மோனை, 
எதுகை, முரண்‌, இயைபு, அளபெடை என்னும்‌ ஐந்தும்‌ 
கூடிவரவே உறழ்ச்சித்‌ தொடை ஐம்பத்தைந்து (55) ஆகும்‌. 


தொடையும்‌ தொடை விகற்பமும்‌ நாற்சீரடிகளை அள 
வாக வைத்துச்‌ சொன்னது நாற்சீரடிகளில்‌ எல்லா வகை 
விகற்பங்களும்‌ இனிது விளங்குதல்‌ கருதியே யாகும்‌. நாற்‌ 
சீரடிக்குக்‌ கூறியதனை, “ஒன்‌ றின முடித்தல்‌ தன்னின முடித்‌ 
தல்‌?” என்னும்‌ உத்தியால்‌, இருசீரடி, முச்சீரடி, ஐஞ்சரடி, 
அறுசீரடி, எழுசரடி, எண்‌ சீரடி முதலியவற்றிற்கும்‌ ஏற்ற 
பெற்றிகொள்ளலாம்‌. இவ்வகை அடி கொண்ட பாக்களி 
லும்‌ இணை, பொழிப்பு, ஒரூ௨ முதலிய தொடையமைதிகள்‌ 
அமைந்து வருதல்‌ இயல்பே யாகும்‌. அறுசீர்‌, எண்சீர்‌ 
முதலியனவாக வரும்‌ பாடல்களில்‌ கவிஞர்கள்‌ சந்தத்‌ 
திற்கு ஏற்பப்‌ பல்வேறு வகை அமைப்பில்‌ மோனை எதுகை 
முதலிய தொடையமைதி கொள்ளுதலைப்‌ புலவர்‌ பெருமக்‌ 
களின்‌ வாக்கில்‌ காணலாகும்‌. ஆகவே, எவ்வகை அள 
விற்றாய பாவாயினும்‌ மோனை, எதுகை முதலாய தொடை 
யும்‌ தொடைவிகற்பங்களும்‌ உள என்பது உளங்கொளத்‌ 
தக்கது. 


சீர்களில்‌ வரும்‌ தொடைகள்‌ 61 


தொடை விகற்பம்‌ குறித்து ஒருசில மரபுகள்‌ 

பெரும்பாலும்‌ மோனையிலேயே இத்தொடைகள்‌ மிகுந்து 
வரும்‌. சிறுபான்மை ஏனை எதுகை, முரண்‌ முதலிய 
வற்றிலும்‌ விரவிவரும்‌. தொடைவிகற்பங்களுள்‌ பொழிப்பு 
மோனைத்‌ தொடையையே சிறப்புடைத்தாகக்‌ கூறுவர்‌. 
அதற்கடுத்தபடி. ஒரூஉ மோனை. இவற்றோடு வேறு தொடை 
களும்‌ வந்தால்‌ இவையே சிறப்பாகக்‌ கொள்ளப்படும்‌. 
ஆகவே, பொழிப்பு ஒரூஉவொடு சேர்ந்து ஏனைத்‌ தொடை 
வகைகள்‌ செய்யுளுக்குச்‌ சிறப்புத்தரும்‌ என்பது கருத்து. 
கூழை, மேற்கதுவாய்‌, முற்று என்னும்‌ அமைப்புக்களில்‌ 
பொழிப்பு மோனை முதலியனவும்‌ பொதிந்துகிடக்கும்‌. 
மேற்கதுவாய்‌ கீழ்க்கதுவாய்‌ அமைப்புக்களில்‌ ஒரூஉ 
மோனை, ஒரூஉ எதுகை முதலியனவும்‌ அமைந்து கிடக்கும்‌. 
பாட்டின்‌ முதற்சீரிலே மோனத்‌ தொடை வகை பெறாதது 
பாட்டு ஆகாது ஆகலின்‌, கடையிணை முதலிய நான்கும்‌ 
தனித்து வாராமல்‌ மேற்குறித்த முதற்றொடை: விகற்பத்‌ 
தொடைகளுடன்‌ சேர்ந்தே வரும்‌. சீரெதுகை பெற்றால்‌ 
தான்‌ அடியெதுகையின்‌ நிப்‌ பாவின்‌ அடிகள்‌ தனித்து 
வரலாம்‌. 


செந்தொடை 


மேற்சொல்லப்பட்ட மோனை, எதுகை முதலிய 
தொடையும்‌, இணை, பொழிப்பு முதலிய தொடைவிகற்ப 
மும்‌,பெறாது வருவது செந்தொடை எனப்படும்‌. 
“சொல்லிய தொடையொடு வேறுபட்‌ டியலின்‌ 
சொல்லியற்‌ புலவரது செந்தொடை என்ப” 
என்பது தொல்காப்பியனார்‌ விதிச்சூத்திரம்‌ (தொல்‌. 
செய்யு. 101). செந்தொடையோ, தொடை, தொடை விகற்‌ 
பங்கள்‌ இன்றி வரினும்‌ பாவிற்குரிய ஓசை நயம்‌ குன்றா 
மலும்‌, ஏனை இலக்கண மரபுகளுக்கு மாறுபாடின்‌ றியும்‌ 
வரும்‌ என்பது கருத்து. மரபுநெறிக்கு மாறுபாடாக அமை 
வதைச்‌ “செந்தொடை என்பது காராட்டை வெள்ளாடு 
என்றாற்‌ போல்வதோர்‌ மங்கலவழக்கு. செந்தொடை என்‌ 
னும்‌ அடைமொழித்‌ தொடர்‌ செம்மையான நேரியதொடை 
எனப்‌ பொருளாம்‌. அதாவது சொற்கள்‌ அல்லது சீர்களை 


62 இருக்குறள்‌ யாப்பு அமைதி 


இயல்பாகத்‌ தொடுப்பது எனக்‌ கொள்ளலாம்‌. செம்மை 
யான சீரிய நடையின்பம்‌ படத்‌ தொடுப்பதே இதன்‌ இயல்‌ 
பாகும்‌. 


“ “அமிழ்தினும்‌ ஆற்ற இனிதேதம்‌ மக்கள்‌ 

சிறுகை அளாவிய கூழ்‌” (குறள்‌ 64) 
என்பது இனவெழுத்து முதலாயின பெற்று முன்‌ சொல்‌ 
லப்பட்ட தொடையும்‌ தொடைவிகற்பமும்‌ போலாமை 
தொடுத்தமையால்‌ செந்தொடை மருள்‌ எனக்‌ கொள்க” 
என யாப்பருங்கல விருத்தியுரைகாரர்‌ குறிப்பிடுவர்‌ (யாப்‌. 
வி. 53 உரை). இப்‌ பாடலில்‌ முதற்றொடையாக உயிரெது 
கையும்‌, தொடை விகற்பமாக முதலடியில்‌ இணைமோனை 
யும்‌ வந்துள்ளன. என்றாலும்‌, பொழிப்பு, ஒரூஉ போன்ற 
தொடை விகற்பம்‌ வாராமை நோக்கிச்‌ செந்தொடையாக 
யாப்பருங்கல விருத்தியுரைகாரர்‌ கொண்டனர்‌ என்று 
கருதலாம்‌. 


புலவர்‌ குழந்தை அவர்கள்‌ தாம்‌ எழுதிய தொடை 
யதிகாரத்தில்‌, 


* சினத்தைப்‌ பொருளென்று கொண்டவன்‌ கேடு . 
கிலத்தறைந்தான்‌ கைபிழையா தற்று” (குறள்‌ 307) 


என்னும்‌ குறட்பாவைச்‌ செந்தொடைக்காச்‌ சான்றாக எடுத்‌ 
துக்‌ காட்டியுள்ளார்கள்‌. 


யாப்பருங்கல விருத்தியுரை தரும்‌ செந்தொடை 
விளக்கம்‌ 


யாப்பருங்கல விருத்தியுரைகாரர்‌ வண்ணமும்‌ வடிவும்‌ 
முற்றும்‌ மாறுபட்ட நிலையில்‌ வரும்‌ பாடல்கள்‌ செந்‌ 
தொடைப்‌ பாற்படும்‌ என்னும்‌ கருத்தில்‌ விளக்கம்‌ தரு 
கிறார்‌. அவர்‌ உரை வருமாறு: 


“செந்தொடை ஒவ்வாத்‌ திறத்தன ஆகும்‌--என்பது கேரசைக்கு 
நிரையசை வந்தும்‌, நிரையசைக்கு நேரசை வந்தும்‌, நேரசைக்கு 
நேரசையே வரினும்‌, நான்கு நேரசையும்‌ தம்முள்‌ ஒவ்வாது 
வந்தும்‌, கிரையசைக்கு நிரையசையே வரினும்‌ நான்கு நிரை 
யசையும்‌ தம்முள்‌ ஒவ்வாது வந்தும்‌, இயற்சீருக்கு உரிச்சர்‌ 
வந்தும்‌ உரிச்சீருக்கு இயற்சீர்‌ வந்தும்‌, இயற்சீருக்கு இயற்‌ 


சீர்களில்‌ வரும்‌ தொடைகள்‌ 63. 


ஒரே வரினும்‌ தம்முள்‌ ஒவ்வாது வந்தும்‌, உரிச்‌சருக்கு உரிச்‌ 
ஒரே வரினும்‌ தம்முள்‌ ஒவ்வாது வந்தும்‌, ஒரடி ஒரு வண்ணத்‌ 
தால்‌ வந்து ஏனையடி மற்றொரு வண்ணத்தால்‌ வந்தும்‌, அசை 
சீர்‌ இசை என்னும்‌ மூன்றும்‌ தம்முள்‌ ஒவ்வாது வந்தும்‌, அனுவும்‌ 
இனமும்‌ இன்றி முரணாகக்‌ கிடப்பது செந்தொடை என்ற 
வாறு” (யாப்‌. வி. பக்‌. 178). 

இவர்‌ தாம்‌ கூறும்‌ விளக்கத்திற்குச்‌ சான்றாக, 


“ அசையினும்‌ சீரினும்‌ இசையினும்‌ எல்லாம்‌ 
இசையா தாவது செந்தொடை தானே * 


எனவரும்‌ பல்காயனார்‌ சூத்திரத்தையும்‌, மற்றும்‌ நத்தத்‌ 
தனார்‌, காக்கை பாடினியார்‌, அவிநயனார்‌ சொல்லிய சூத்‌ 
இரங்களையும்‌ எடுத்துக்காட்டுகிறார்‌. இவர்‌ தரும்‌ விளக்கப்‌ 
படி குறித்ததொரு பாவின்‌ இயல்புகள்‌ முற்றும்‌ மாறாக 
அமைவது செந்தொடை எனக்‌ கொள்ளல்‌ வேண்டும்‌. 
இவர்‌ தரும்‌ விளக்கம்‌, 

“வழக்கெனப்‌ படுவது உயர்ந்தோர்‌ மேற்றே 

நிகழ்ச்சி அவர்கட்‌ டாக லான ” (தொல்‌. மரபு. 92) 
என்பவாகலின்‌ , உயர்ந்தோர்‌ வாக்கில்‌ எங்கானும்‌ பிறழ்ச்சி - 
காணப்படுமானால்‌ அதனையும்‌ அமைத்துக்‌ கொள்வதற்‌ 
காகச்‌ சொன்னவையேயன்றி வேறன்று. சொல்நயம்‌ 
பொருள்‌ நயம்‌, தொடைநயம்‌ கடைகயம்‌ பொருந்தப்‌ பாடு 
.தலே புலவர்‌ வழக்கு. 


7. யாப்பு வண்ணம்‌ 


குறட்பா மரபுணர்த்தும்‌ முதல்‌ நூல்‌ திருக்குறள்‌ 


வெண்பாவின்‌ ஈற்றடியும்‌ பிற அடிகளும்‌ பொழிப்பு 
மோனை பெற்று வருதல்‌ சிறப்பாகும்‌ என்பர்‌. வெண்‌ 
பாவின்‌ அளவடிகளில்‌ பொழிப்பு மோனையோடு வேறு 
தொடைகளும்‌ வரின்‌ பொழிப்பு மோனையே சிறப்புற்றிருக்‌ 
கும்‌. பொழிப்பு மோனையின்றி ஒரூஉ எதுகையுடன்‌ 
வேறு தொடைகள்‌ வரின்‌ ஒரூஉ எதுகையே சிறப்புறும்‌. 
குறள்வெண்பா எழுசீர்‌ கொண்டுவரும்‌ சிறுபா ஆதலினால்‌ 
இதன்‌ ஈற்றடி பொழிப்பு மோனை பெறாது வந்தாலும்‌ இழுக்‌ 
கின்று. ஆனால்‌, முதலடி தொடையமைதியின்றி வருதல்‌ 
கூடாது. திருக்குறட்பாக்கள்‌ எல்லாம்‌ ஏதோ ஒருவகை 
யில்‌ தொடைநயம்‌ பெற்றே வருகின்றன என்பது கூர்த்து 
நோக்குவரர்க்குப்‌ புலனாம்‌. மேலும்‌, குறட்பா வினாலாகிய 
நூல்களுக்குள்ளே முதன்மையாக விளங்குவது திருக்குறள்‌ 
ஆதலின்‌ இவர்‌ மேற்கொள்ளும்‌ மரபுகளைக்‌ குறட்பா மர 
பாகக்கொள்ளவேண்டும்‌. அன்றிப்‌ பிற்கால மரபுகள்‌ சில 
குறளகத்து இல்லையே என மருளுதல்‌ வரலாற்றுணர்ச்‌ 
சிக்கு ஏற்புடைத்தாகாது. குறட்பாக்களுக்கு முன்‌ மாதிரி 
யான இலக்கண மரபுகளை உணர்த்தும்‌ நூலாகவும்‌ 
எடுத்துக்காட்டாகவும்‌ திருக்குறளைக்‌ கொள்வதே வர 
லாற்று முறைக்குப்‌ பொருத்தமாகும்‌. 


திருக்குறட்‌ பா-நடை 


பாக்களைப்‌ படிக்கும்போது சீர்களில்‌ நிறுத்தி, 
மோனைத்‌ தொடையில்‌ எடுப்பாகவும்‌, எதுகைத்‌ தொடை 
யில்‌ அழுத்தமாகவும்‌ எடுத்தும்‌ படித்தல்‌ வேண்டும்‌. 


யாப்பு வண்ணம்‌. 65 


தொடையமைப்பிற்கேற்பக்‌ குறட்பாக்களில்‌ எடுத்தும்‌ 
படுத்தும்‌ அழுத்தமாகவும்‌ மெதுவாகவும்‌ படிப்பதால்‌ 
பாட்டின்‌ உருவ அழகு படிப்பார்க்கும்‌ கேட்பார்க்கும்‌ 
இனிமை பயக்கும்‌. திருக்குறட்பாக்களை இற்‌ நோக்கில்‌ 
படித்து அவற்றின்‌ சொல்நயம்‌, பொருள்‌ நயம்‌, தொடை 
நயங்களைக்‌ கசண்பது முறையாகும்‌. 


“சொல்நோக்கும்‌ பொருள்கோக்கும்‌ 
தொடை நோக்கும்‌ நடை நோக்கும்‌ 
எந்நோக்கும்‌ காண இலக்கியம்‌ ஆவது” 
எனப்‌ பிள்ளைப்‌ பெருமாளையங்கார்‌ என வழங்கும்‌ அழகிய 
மணவாள தாசரின்‌ பாடல்களைப்‌ பாராட்டினார்‌ ஒருவர்‌. 
இப்‌ பாராட்டு திருக்குறள்‌ நடைக்குப்‌ பெரிதும்‌ ஒக்கும்‌. 
திருக்குறளில்‌ வள்ளுவப்‌ பெருந்தகை ஆண்டுள்ள சொற்‌ 
களோ செவ்விய மதுரம்‌ சேர்ந்த நற்றமிழில்‌ சீரிய கூரிய 
தீஞ்சொற்கள்‌; பொருளுக்குப்‌ பொலிவுதரும்‌ பொ தியுடடைர்‌ 
சொற்கள்‌. ு 


ஆட முன்னிலை மகடூஉ முன்னிலைகளை இடைப்‌ 
பெய்து பாடலை நீரப்பும்‌ போக்குக்‌ குறளில்‌ யாண்டும்‌ 
காணப்‌ பெறவில்லை. நாலடியார்‌, பழமொழி முதலிய சில 
அறநூல்களில்‌ இவ்வகை முன்னிலையிட்டுப்‌ பாடும்‌ பண்பு 
அங்கங்கே தென்படுகிறது. மேலும்‌, குறட்பாவில்‌ வள்ளு 
வர்‌ கருத்துக்கு இசைந்த கட்டுரைத்‌ தொடர்களை ஆண்‌ 
டுள்ளதோடு, சொற்செட்டு, சொற்சருக்கம்‌ வாய்க்கும்‌ 
வகையில்‌ தொகைச்‌ சொற்களை மிகுதியும்‌ ஆண்டுள்ளசர்‌. 
அடைமொழிச்‌ சொற்களும்‌ கருத்துடை யடைகளாக வந்து 
அமைகின்றன. பொருளுக்குப்‌ பொலிவுதரும்‌ ஏற்புடைச்‌ 
சொற்களும்‌ குறிப்புச்‌ சொற்களும்‌ பல பாடல்களில்‌ இடம்‌ 
பெற்றுப்‌ பொருளாழம்‌ உடையனவாய்க்‌ கற்பார்க்குக்‌ 
கழிபேருவகை தருவனவாக உள்ளன. 


வள்ளுவப்‌ பெருந்தகை தாம்‌ உலகிற்கு உணர்த்தக்‌ 
கருதிய பொருள்களை உடன்பாட்டு முகத்தானும்‌ எதிர்‌ 
மறை முகத்தானும்‌ காரண காரியத்தொடர்புபட விளக்கிய 
தோடு உவமை, உருவகம்‌, பிறிது மொழிதல்‌ முதலிய அணி 
நலன்களையும்‌ அங்கங்கே மேற்கொண்டு அப்பொருள்களை 
மேலும்‌ சிறப்புறச்‌ செய்துள்ளார்‌. இவ்வணிகள்‌ குறட்‌ 
9 


66 திருக்குறள்‌ யாப்பு அமைதி 


பாவின்‌ பொருள்களைத்‌ தெளிவுற விளக்குவதோடு ஆசிரி 
யர்‌ அறிவுறுத்தும்‌ பொருள்களைக்‌ கற்பார்‌ நன்கு உளங்‌ 
கொளும்‌ வகையிலும்‌ செய்கின்றன. அணிநலன்கள்‌ 
குறளகத்து மிகுதியும்‌ உடையவாதலின்‌ அவை தனிப்பட 
ஆய்ந்து கற்று இன்புறுதற்குரியன. இங்ஙனமாகக்‌ குறட்‌ 
பாவின்‌ சொல்நோக்கும்‌ பொருள்நோக்கும்‌ ஓதற்கு எளி 
தாய்‌ உணர்தற்கு அரிதாய்‌ அமைந்தவை. அவை கற்கக்‌ 
கற்க மேன்மேலும்‌ புதுமை பயந்து கற்பாரை வியப்பி 
லாழ்த்தும்‌ தகைமைய. பாவின்‌ உருவ அழகைப்‌ பொரு 
ஞணர்ந்து பாடிக்காணும்‌ ஓசையின்பத்தில்தான்‌ குறட்‌ 
பாவின்‌ தொடை நோக்கும்‌ நடைநோக்கும்‌ காண இயலும்‌. 
குறட்பாக்களை யெல்லாம்‌ கூர்ந்து கற்கும்போதுதான்‌ 
அவற்றின்‌ வண்ணங்களும்‌ வனப்பும்‌ சுவைநலங்களும்‌ 
கற்பார்க்குப்‌ புலனாகும்‌. 
வண்ணம்‌ 

வண்ணம்‌ என்பது பாவின்‌ ஓசை வேறுபாடு. ஒரு 
பாவின்‌ உறுப்பாக வரும்‌ எழுத்து, அசை, சீர்‌ என்பன 
எல்லாம்‌ பாவின்‌ சந்தத்திற்கு அடித்தளமாகும்‌. குறிலும்‌ 
கெடிலும்‌, வல்லினமும்‌ மெல்லினமும்‌, அளபெடையும்‌ 
குற்றிகர குற்றுகரங்களும்‌, மற்றும்‌ இவை போல்வன 
எல்லாம்‌ பாவினுள்‌ சந்த மாறுதலை விளைவித்து நிற்கும்‌. 
வண்ணம்‌ நூறு 

வண்ண வேறுபாடுகள்‌ மிகமிக நுணுகி உணரத்‌ 
தக்கவை. அவிநயனார்‌ பாவண்ணங்களை நுட்பமாக 
ஆராய்ந்து நூறு வண்ணங்கள்‌ ஓதினார்‌. நூறு வண்ணத்‌ 
திற்கு அவர்‌ தரும்‌ விளக்கம்‌ பின்வருமாறு : 

“ தூங்கிசை வண்ணம்‌, ஏந்திசை வண்ணம்‌, அடுக்கிசை 
வண்ணம்‌, பிரிந்திசை வண்ணம்‌, மயங்கிசை வண்ணம்‌ 
என்‌ ற இவ்வைந்தையும்‌ முதல்‌ வைத்து 
அகவல்‌ வண்ணம்‌, ஒழுகல்‌ வண்ணம்‌, வல்லிசை வண்‌ 
ணம்‌, மெல்லிசை வண்ணம்‌ இந்‌ நான்னெயும்‌ இடை 
வைத்து 
குறில்‌ வண்ணம்‌, நெடில்‌ வண்ணம்‌, வலி வண்ணம்‌, மெலி 
வண்ணம்‌, இடை வண்ணம்‌ என்ற இவ்வைந்தினையும்‌ 


யாப்பு வண்ணம்‌ 67 


கடை வைத்துக்‌--கூட்டி உறழ நூறு வண்ணமும்‌ பிறக்‌ 
கும்‌ ” என்பர்‌. 
“.துரங்கேற்‌ தடுக்குப்‌ பிரிதல்‌ மயங்கிசை 
வைத்துப்‌ பின்னும்‌ 
பாங்கே அகவல்‌ ஒழுகல்‌ வலிமெலிப்‌ 
பாற்படுத்திட்‌ 
டூங்கே குறினெடில்‌ வல்லிசை மெல்லிசை 
யோடிடையும்‌ 
தாங்கா துறழ்தரத்‌ தாம்வண்ணம்‌ நூறும்‌ 
தலைப்படுமே ? 


என்பது ஒரு பழைய காரிகைப்பாடல்‌. 


இவ்வாறு நூறும்‌ பலவுமாகி வண்ணங்கள்‌ வேறு 
பட்டாலும்‌, அவ்வேறுபாடெல்லாம்‌ சந்த வேற்றுமை 
செய்யா என்றும்‌, அவை மிகவும்‌ நுண்ணுணர்வுடை 
யார்க்கே புலனாகும்‌ என்றும்‌, இங்ஙனம்‌ விரிவான சந்த 
வேற்றுமைகளைப்‌ பெரும்பாலோர்‌ மேற்கொண்டிலர்‌. 
ஓசை வேற்றுமையை எளிதில்‌ புரிந்துகொள்ளும்‌ வகை 
யில்‌ இருபது வண்ணங்களையே ஆன்றோர்‌ நன்கு மதித்துப்‌ 
போற்றினர்‌ என்று தெரியவருகிறது. 


தொல்காப்பியர்‌ உணர்த்தும்‌ வண்ண வகை 


வண்ணம்‌ இருபது வகைப்படும்‌ என்று கூறும்‌ முந்தை 
யோர்‌ கொள்கையை உடன்பட்டுத்‌ தொல்காப்பியரும்‌, 


“ வண்ணம்‌ தாமே நாலைந்து என்ப” . 
(தொல்‌. செய்யு. 212) 


என்று கூறி, இருபது வகையான வண்ணங்களை வகுத்து 
விளக்கம்‌ தந்துள்ளார்‌. இருபது வண்ணங்கள்‌ வருமாறு: 
அவைதாம்‌. 


“பா௮ வண்ணம்‌ தா௮ வண்ணம்‌ 
வல்லிசை வண்ணம்‌ மெல்லிசை வண்ணம்‌ 
இயைபு வண்ணம்‌ அளபெடை வண்ணம்‌ 
நெடுஞ்சீர்‌ வண்ணம்‌ குறுஞ்சிர்‌ வண்ணம்‌ 
சித்திர வண்ணம்‌ நலிபு வண்ணம்‌ 
அகப்பாட்டு வண்ணம்‌ புறப்பாட்டு வண்ணம்‌ 
ஒழுகு வண்ணம்‌ ஒரூஉ வண்ணம்‌ 
எண்ணு வண்ணம்‌ அகைப்பு வண்ணம்‌ 


66 திருக்குறள்‌ யாப்பு அமைதி 
தூங்கல்‌ வண்ணம்‌ ஏந்தல்‌ வண்ணம்‌ 
உருட்டு வண்ணம்‌ முடுகு வண்ணம்‌ என்று 
ஆங்கன மொழிப அறிந்திசி னோரே ்‌: 

(தொல்‌. செய்யு. 213) 
எனவரும்‌ தொல்காப்பியச்‌ சூத்திரம்‌ கொண்டு இருபது 
வண்ணங்களின்‌ பெயரும்‌ முறைவைப்பும்‌ உணரலாம்‌. 
இச்சூத்திர உரையில்‌, “இது வரலாற்று முறைமை என்‌ 
றற்கு £ஆங்கன மொழிப அறிந்திசினோரே்‌ என்றான்‌ என்‌ 
பது” எனப்‌ பேராசிரியர்‌ தரும்‌ விளக்கத்தாலும்‌ இருபது 
வண்ணங்களே வரலாற்று முறைப்படி சிறந்ததாகக்‌ 
கொள்ளப்‌ பெற்றவை என்பது விளங்கும்‌. 


இந்த இருபது வண்ணங்களுள்‌ பா௮ வண்ணம்‌ 
சொற்சீராய்‌ நூற்பாவில்‌ பயின்று வருவதாலும்‌, தூங்கல்‌ 
வண்ணம்‌ வஞ்சிப்பாவில்‌ அணைந்து வருதலாலும்‌, உருட்டு 
வண்ணம்‌, முடுகு வண்ணம்‌ என்னும்‌ இரண்டும்‌ அராக 
நடைபெற்றுக்‌ கலிப்பாவின்‌ பாற்படுதலாலும்‌ இக்‌ நான்கும்‌ 
ஒழிந்த ஏனைய பதினாறு வண்ணங்களையே நாம்‌ குறள்‌ 
நூலகத்துக்‌ காணுதல்‌ கூடும்‌. 
தா௮ வண்ணம்‌ 
தா௮ வண்ணமாவது தாவிவரும்‌ வண்ணமாம்‌. அதா 
வது இடையிடுபடத்‌ தொடுப்பது. சீரிடையீடுபடத்‌ தொடுப்‌ 
பது பொழிப்பும்‌ ஒரூஉவும்‌ ஆம்‌. ஆதலின்‌, பாடல்‌ அடி. 
களிலே வரும்‌ பொழிப்பு ஒரூ௨ எதுகைத்‌ தொடை வாய்த்‌ 
தன எல்லாம்‌ தா௮ வண்ணம்‌ ஆகும்‌. 
£ தாஅவண்ணம்‌ 
இடையிட்டு வந்த எதுகைத்‌ தாகும்‌ * 
(தொல்‌. செய்யு. 215) 
என்பது தொல்காப்பியரின்‌ விதிச்‌ சூத்திரம்‌. 
* அல்லல்‌ அருளாள்வார்க்கு இல்லை வளிவழங்கும்‌ 
மல்லல்மா ஞாலம்‌ கரி”. (குறள்‌ 245) 
“தாளாண்மை இல்லாதான்‌ வேளாண்மை பேடிகை 
வாளாண்மை போலக்‌ கெடும்‌”. (குறள்‌ 614) 
“அஞ்சாமை அல்லால்‌ துணேவேண்டா எஞ்சாமை 
எண்ணி இடத்தால்‌ செயின்‌ ”. (குறள்‌ 497) 


யாப்பு வண்ணம்‌ 60 


“முயற்சி திருவினை ஆக்கும்‌ முயற்றின்மை 
இன்மை புகுத்தி விடும்‌ ”. (குறள்‌ 616) 


இவற்றுள்‌ முதல்‌ இரண்டு பாக்கள்‌ பொழிப்பு எதுகை 
யும்‌ பின்னிரண்டு பாக்கள்‌ ஒரூஉ எதுகையும்‌ வாய்ந்‌ 
துள்ளமையால்‌ இவை தா௮ வண்ணம்‌ வாய்ந்தனவாகும்‌. 
இங்ஙனம்‌ பொழிப்பு ஒரூஉ எதுகை வந்த பாடல்களை 
எல்லாம்‌ தா௮ வண்ணம்‌ என்று உணர்தல்‌ வேண்டும்‌. 
இவ்விருவகையான எதுகை பெற்ற குறட்பாக்கள்‌ எத்‌ 
துணைய என்பதை முன்னர்‌ எதுகைகளைப்‌ பற்றி உரைத்த 
இடத்துக்‌ காணலாம்‌”, 


வல்லிசை வண்ணம்‌ 
வல்லிசை வண்ணமாவது வல்லெழுத்து மிக்கு வரு 
வது. 
 வல்லிசை வண்ணம்‌ வல்லெழுத்துப்‌ பயிலும்‌” 

(தொல்‌. செய்யு. 216) 
என்பது தொல்காப்பிய விதி. வல்லெழுத்து மிகுதியாகப்‌ 
பயின்று வருவதால்‌ இவ்‌ வண்ணம்‌ இப்‌ பெயர்‌ பெற்‌ 
றது. இஃது மிகுதிபற்றி அமைந்த பெயர்‌. இவ்வாறே 
பின்வரும்‌ மெல்லிசை வண்ணம்‌, நெடுஞ்சீர்‌ வண்ணம்‌, 
குறுஞ்சீர்‌ வண்ணம்‌ முதலியனவும்‌ பெயர்‌ பெற்றன என்‌ 
பது ஈண்டுக்‌ குறிக்கொளத்தக்கது. 


“நாடாது நட்டலின்‌ கேடில்லை நட்டபின்‌ 


வீடில்லை நட்பாள்‌ பவர்க்கு ”, (குறள்‌ 791) 
ஒத்த தறிவான்‌ உயிர்வாழ்வான்‌ மற்றையான்‌ 
செத்தாருள்‌ வைக்கப்‌ படும்‌”. (குறள்‌ 214) 
“போற்றின்‌ அரியவை போற்றல்‌ கடுத்தபின்‌ 

தேற்றுதல்‌ யார்க்கும்‌ அரிது”. (குறள்‌ 693) 
“முற்றியும்‌ முற்றாது எறிந்தும்‌ அறைப்படுத்தும்‌  ' 
பற்றற்‌ கரியது அரண்‌”. (குறள்‌ 747) 


மேலே வரும்‌ குறட்பாக்களில்‌ வல்லோசை எழுத்துக்கள்‌ 
மிக்குவருதல்‌ நோக்கத்தகும்‌. இவ்வாறே வல்லோசை 
மிக்கு வந்த குறட்பாக்களையெல்லாம்‌ வல்லிசை வண்ணம்‌ 
என்று கொள்ளலாம்‌. 


70 திருக்குறள்‌ யாப்பு அமைதி 


மெல்லிசை வண்ணம்‌ 
“மெல்லிசை வண்ணம்‌ மெல்லெழுத்து மிகுமே” 
(தொல்‌. செய்யு. 217) 
என்பர்‌. இது மெல்லெழுத்து மிக்கு வருதலால்‌ பெற்ற 
பெயர்‌. எனவே, மெல்லிசை வண்ணம்‌ என்பது காரணக்‌ 


குறி. 


“மன்னர்க்கு மன்னுதல்‌ செங்கோன்மை அஃதின்றேல்‌ 
மன்னாவாம்‌ மன்னர்க்கு ஒளி”. (குறள்‌ 556) 
“மணிநீரும்‌ மண்ணும்‌ மலையும்‌ அணிகிழற்‌ 
காடும்‌ உடையது அரண்‌ ”. (குறள்‌ 742) 
“இன்மையின்‌ இன்னாதது யாதெனின்‌ இன்மையின்‌ 
இன்மையே இன்னா தது”. (குறள்‌ 1041) 
இங்கே காணும்‌ குறட்பாக்களைப்‌ போன்று மெல்லெழுத்து 
மிக்கு வருவன எல்லாம்‌ இம்‌ மெல்லிசை வண்ணத்தின்‌ 
பாற்படும்‌. 


இயைபு வண்ணம்‌ 


இடையெழுத்து மிக்கு வருவது இயைபு வண்ணம்‌ 
ஆகும்‌. 


6 


இயைபு வண்ணம்‌ இடையெழுத்து மிகுமே” 

(தொல்‌. செய்யு. 218) 
என்பர்‌. “மென்மைக்கும்‌ வன்மைக்கும்‌ இடைநிகரவாகிய 
எழுத்தான்‌ வருதலின்‌ இயைபு வண்ணம்‌ என்றான்‌” என்று 
பேராசிரியர்‌ இப்‌ பெயர்க்கு விளக்கம்‌ தருகின்றார்‌. பின்‌ 
வரும்‌ குறட்பாக்களில்‌ இடையெழுத்து மிக்கு வருவதால்‌ 
அவை இயைபு வண்ணம்‌ ஆம்‌. 


இல்லாரை எல்லாரும்‌ எள்ளுவர்‌ செல்வரை 
எல்லாரும்‌ செய்வர்‌ றெப்பு ”. (குறள்‌ 752) 


“சொல்லுதல்‌ யார்க்கும்‌ எளிய அரியவாம்‌ 
சொல்லிய வண்ணம்‌ செயல்‌”. (குறள்‌ 664) 


அளபெடை வண்ணம்‌ 


உயிரளபெடை ஒற்றளபெடை ஆகியவை பயின்று 
வரும்‌ பாடல்‌ அளபெடை வண்ணமாம்‌. 


( யாப்பு வண்ணம்‌ 71 
அளபெடை வண்ணம்‌ அளபெடை பயிலும்‌ * 
(தொல்‌. செய்யு. 219) 
என்பது தொல்காப்பிய விதிச்‌ குத்திரம்‌. 
“உறாஅ தவர்போல்‌ சொலினும்‌ செருஅர்சொல்‌ 
ஒல்லை உணரப்‌ படும்‌”. (குறள்‌ 1096) 
“உறாஅர்க்கு உறுநோய்‌ உரைப்பாய்‌ கடலைச்‌ 
செரு௮ய்‌ வாழிய நெஞ்சு”. (குறள்‌ 1200) 
“விடாஅது சென்றாரைக்‌ கண்ணினால்‌ காணப்‌ 
படாஅதி வாழி மதி. (குறள்‌ 1210) 
இவை போல்வனவாய்‌ அளபெடுத்துவரும்‌ பாடல்கள்‌ 
எல்லாம்‌ அளபெடை வண்ணமாம்‌. உயிரளபெடை பெற்ற 
பாடல்கள்‌ திருக்குறளில்‌ ஏறத்தாழ இருபது உள்ளன ??. 
ஒற்றளபெடை பெற்ற பாடல்கள்‌ குறள்‌ நூலில்‌ இல்லை. 
நெடுஞ்சீர்‌ வண்ணம்‌ 
நெட்டெழுத்து மிகுதியும்‌ பயின்று வருவது நெடுஞ்‌ 
சீர்‌ வண்ணம்‌ எனப்படும்‌. 
“நெடுஞ்சீர்‌ வண்ணம்‌ நெட்டெழுத்துப்‌ பயிலும்‌” 
(தொல்‌. செய்யு, 220) 
என்பது இதற்கு விதி கூறும்‌ தொல்காப்பியச்‌ சூத்திரம்‌. 
“யாகாவா ராயினும்‌ நாகாக்க காவாக்கால்‌ 
சோகாப்பர்‌ சொல்லிழுக்குப்‌ பட்டு”. . (குறள்‌ 127) 
*காணாதாற்‌ காட்டுவான்‌ தான்காணான்‌ காணாதான்‌ 
கண்டானாம்‌ தான்கண்ட வாறு”. (குறள்‌ 849) 
இக்‌ குறட்பாக்களைப்போல நெட்டெழுத்து மிகுதியாக 
வருவன எல்லாம்‌ நெடுஞ்சீர்‌ வண்ணத்திற்கு எடுத்துக்‌ 
காட்டுக்களாம்‌. 
குறுஞ்சீர்‌ வண்ணம்‌ 
“குறுஞ்சீர்‌ வண்ணம்‌ குற்றெழுத்துப்‌ பயிலும்‌” 
(தொல்‌. செய்யு, 221) 
என்பவாகலின்‌, குற்றெழுத்து மிகுதியாகப்‌ பயின்றுவரும்‌ 
பாடல்‌ குறுஞ்சீர்‌ வண்ணம்‌ எனச்‌ கொள்ளுதல்வேண்டும்‌. 


72 திருக்குறள்‌ யாப்பு அமைதி 
£ தம்பொருள்‌ என்பதம்‌ மக்கள்‌ அவர்பொருள்‌ 
தம்தம்‌ வினையான்‌ வரும்‌”. (குறள்‌ 63) 
“சொல்லுக சொல்லிற்‌ பயனுடைய சொல்லற்க 
சொல்லிற்‌ பயனிலாச்‌ சொல்‌”. (குறள்‌ 200) 
“கற்க கசடறக்‌ கற்பவை கற்றபின்‌ ்‌ 
நிற்க அதற்குத்‌ தக”. (குறள்‌ 391) 


இவை போலக்‌ குற்றெழுத்து மிகுதியும்‌ உடைய 
பாடல்களைக்‌ குறுஞ்சீர்‌ வண்ணம்‌ எனல்‌ வேண்டும்‌. 
சித்திர வண்ணம்‌ 
சித்திர வண்ணமாவது நெட்டெழுத்தும்‌ குற்றெழுத்‌ 
தும்‌ விரவிவரும்‌ இயல்பினது. குறிலும்‌ நெடிலுமாகக்‌ 
கலந்து பல வண்ணம்படச்‌ செய்யப்படுவதாதலின்‌ சித்திர 
வண்ணம்‌ எனப்பட்டது என்பர்‌. 
* சித்தரவண்ணம்‌ 
நெடியவும்‌ குறியவும்‌ நேர்ந்துடன்‌ வருமே ்‌ 
(தொல்‌. செய்யு. 222) 
என்பது தொல்காப்பியர்‌ தரும்‌ விதிச்‌ சூத்திரம்‌. பின்‌ 
வரும்‌ பாடல்களைப்‌ போன்ற குறட்பாக்கள்‌ இவ்‌ வண்ணத்‌ 
தின்‌ பாற்படும்‌. ்‌ 
ல “மேற்பிறந்தா ராயினும்‌ கல்லாதார்‌ கீழ்ப்பிறந்தும்‌ 
கற்றார்‌ அனை தீதிலர்‌ பாடு (குறள்‌ 409) 
“மேலிருந்தும்‌ மேலல்லார்‌ மேலல்லர்‌ &ழிருக்தும்‌ 
கீழல்லார்‌ கழல்‌ லவர்‌”. (குறள்‌ 973) 
யான்‌ நோக்குங்‌ சாலை நிலன்‌ நோக்கும்‌ நோக்காக்கால்‌ 
தான்கோக்கி மெல்ல நகும்‌”. (குறள்‌ 1094) 


“யாரினும்‌ காதலம்‌ என்றேனா ஊடினாள்‌ 
யாரினும்‌ யாரினும்‌ என்று”. (குறள்‌ 1314) 


நலிபு வண்ணம்‌ 
*நலிபு வண்ணம்‌ ஆய்தம்‌ பயிலும்‌” (தொல்‌. செய்யு, 223) 
என்பர்‌ தொல்காப்பியர்‌. நலிபு என்பது ஆய்தம்‌ ஆம்‌. 


ஆகவே, ஆய்தவெழுத்துப்‌ பயின்றுவரும்‌ பாடல்கள்‌ நலிபு 
வண்ணம்‌ எனப்படும்‌. 


யாப்பு வண்ணம்‌ 73 
£௮. அகன்ற அறிவென்னாம்‌ யார்மாட்டும்‌ ள்‌ 
வெஃகி வெறிய செயின்‌ ”. (குறள்‌ 175) 


“அஃகாமை செல்வத்திற்கு யாதெனின்‌ வெஃகாமை 
வேண்டும்‌ பிறன்கைப்‌ பொருள்‌ ”. (குறள்‌ 178) 


இவை போன்று ஆய்தவெழுத்துப்‌ பெற்றுவரும்‌ பிற 
குறட்பாடல்களும்‌ இவ்வண்ணத்தின்‌ பாற்படும்‌. 
அகப்பாட்டு வண்ணம்‌ 
“அகப்பாட்டு வண்ணம்‌ 
முடியாத்‌ தன்மையின்‌ முடிந்ததன்‌ மேற்றே? | 
(தொல்‌. செய்யு. 224) 
என்பது தொல்காப்பியர்‌ தரும்‌ விளக்கம்‌. இதற்குப்‌ 
பேராசிரியர்‌, “அகப்பாட்டு வண்ணம்‌ என்பது இறுதியடி 
இடையடி போன்று நிற்பது என்றவாறு. அவை யாவன: 
முடித்துக்காட்டும்‌ ஈற்றசை ஏகாரத்தானன்றி ஒழிந்த 
உயிரீற்றானும்‌ ஒற்றீற்றானும்‌ வருவன” என உரைத்துள்‌ 
ளார்‌. இவ்‌ விளக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக, 
* தவழ்பவை தாமு மவற்றோ ரன்ன”. (தொல்‌. மரபு. 5) 
உண்கண்‌ சிவப்ப தெவன்கொலன்னாய்‌” (ஐங்குறு. 21) 
என்பவற்றையும்‌, இவை போல உயிரீறு ஒற்றினால்‌ முடி 
யும்‌ வேறு சில பாடற்‌ பகுதிகளையும்‌ தந்துள்ளார்‌. இதே 
நோக்கில்‌ ஒப்பிட்டுப்‌ பார்க்கும்போது, பின்வரும்‌ குறட்‌ 
பாடல்கள்‌ போன்றவற்றை இவ்வண்ணத்திற்கு எடுத்துக்‌ 
காட்டாகக்‌ கொள்ளலாம்‌ என்று தோன்றுகிறது. 
“காமம்‌ உழந்து வருந்தினார்க்கு ஏமம்‌ 
மடலல்லது இல்லை வலி”. (குறள்‌ 1131) 


“நனவினால்‌ நல்கா தவரைக்‌ கனவினால்‌ 
காண்டலின்‌ உண்டென்‌ உயிர்‌”. (குறள்‌ 1213) 


புறப்பாட்டு வண்ணம்‌ 


இது அகப்பாட்டு வண்ணத்திற்கு நேர்‌ மாறான இயல்‌ 
புடையது. 
10 


74 திருக்குறள்‌ யாப்பு அமைதி 
“புறப்பாட்டு வண்ணம்‌ 
முடிந்தது போன்று முடியா தாகும்‌ ”. 

(தொல்‌. செய்யு. 225) 
என்பர்‌ தொல்காப்பியர்‌. “புறப்பாட்டு வண்ணம்‌ என்பது 
இறுதியடிப்‌ புறத்ததாகவும்‌ தான்‌ முடிந்தது போன்று 
நிற்றல்‌” என்பது பேராசிரியரின்‌ உரை விளக்கம்‌. 


இன்னா வைகல்‌ வாரா முன்னே 

செய்ந்நீ முன்னிய வினையே 

முந்நீர்‌ வரைப்பகம்‌ முழுதுடன்‌ துறந்தே? (புறம்‌. 363) 
என்னும்‌ பாடற்பகுதியை இவ்‌ வண்ணத்திற்குக்‌ காட்டாக 
அவர்‌ தந்துள்ளார்‌. இங்கே, “ஈற்றயலடி முன்னிய 
வினையே என முடிந்தது போன்று முடியாதாயிற்று”” என 
அவர்‌ தரும்‌ விளக்கமும்‌ சிந்திக்கத்‌ தக்கதாம்‌. பேராசிரி 
யர்‌ கூறும்‌ மேற்கண்ட விளக்கத்தைக்கொண்டு, குறட்‌ 
பாவில்‌ ஈற்றடிக்குப்‌ புறம்‌ என்பது முதலடியில்‌ பொருள்‌ 
முடிந்தது போன்றுவரும்‌ இயல்பினை என்று கொள்ளல்‌ 
பொருந்தும்‌. 


“புணர்ச்சி பழகுதல்‌ வேண்டா உணர்ச்சிதான்‌ 

நட்பாம்‌ கிழமை தரும்‌”. (குறள்‌. 785) 

“உள்ளம்‌ உடைமை உடைமை பொருளுடைமை 

நில்லாது நீங்கி விடும்‌”. - (குறள்‌. 592) 
இங்ஙனம்‌ வரும்‌ குறட்பா போன்றவற்றைப்‌ புறப்பாட்டு 
வண்ணம்‌ என்னலாம்‌. 


அகப்பாட்டு வண்ணம்‌, புறப்பாட்டு வண்ணம்‌ என்னும்‌ 
இரண்டுமே பல அடிகளில்‌ வரும்‌ பாடல்களை நோக்கிக்‌ 
கூறியதாகலாம்‌ என்று தோன்றுகிறது. “அகப்பாட்டு 
வண்ணம்‌ என்பது இறுதியடி இடையடி போன்று நிற்‌ 
பது” எனக்‌ கூறும்‌ பேராசிரியர்‌ விளக்கத்தால்‌ இவ்‌ 
வண்ணத்தின்‌ போக்கு புலனாகும்‌. முடித்துக்‌ காட்டலும்‌ 
முடிவிடங்‌ கூறலும்‌ நெடும்பாட்டுகளுக்கு மிகவும்‌ அவசிய 
மாகும்‌. குறட்பாவோ அங்ஙனமன்று. பெரும்பான்மையும்‌ 
கருத்துக்கள்‌ சிறுசிறு: தொடர்களாகவே அமைந்து விடு 
கின்றன. ஒரு சில பாடல்களில்‌ வினைமுடிபாகச்‌ சில 
சொல்‌ வருவித்து உரைக்கவேண்டும்‌ நிலைமையும்‌ உண்டு. 


யாப்பு வண்ணம்‌ . 75 


கடன்‌ என்ப நல்லவை எல்லாம்‌ கடன்‌ அறிந்து 

சான்றாண்மை மேற்கொள்‌ பவர்க்கு '. (குறள்‌ 981) 
இங்கே “என்ப” என்பதற்கு ஏற்ற முடிபுச்‌ சொல்லாக, 
“என்று. சொல்லுவர்‌ நூலோர்‌ எனப்‌ பரிமேலழகர்‌ 
“நூலோர்‌” என்னும்‌ சொல்லை வருவித்து முடிபு காட்டு 
கின்றார்‌. இதுபோன்றவற்றைப்‌ புறப்பாட்டு வண்ணம்‌ 
என்று கொள்ளுதலும்‌ அமைவுடைத்தாகும்‌ என்று கருத 
லாம்‌. பொதுவாக அகப்பாட்டு புறப்பாட்டு வண்ணங்‌ 
களுக்குப்‌ பேராசிரியர்‌ தரும்‌ விளக்கமும்‌ அத்தனை தெளி 
வாக இல்லை. 


ஒழுகு வண்ணம்‌ 
“ஒழுகு வண்ணம்‌ ஓசையின்‌ ஒழுகும்‌ * 

(தொல்‌. செய்யு. 226) 
என்பது தொல்காப்பியரின்‌ விதிச்‌ சூத்திரம்‌. ஒழுகிய 
லோசையால்‌ நடப்பது ஒழுகு வண்ணம்‌ ஆம்‌. வெண்‌ 
பாவில்‌ ஒழுகியலோசை என்பது ஒழுகிசைச்‌ செப்ப 
லோசை யாகும்‌. எனவே, ஒழுகிசைச்‌ செப்பலோசை 
பெற்ற பாடல்களை, அதாவது வெண்சீரும்‌ இயற்சரும்‌ 
கலந்துவரும்‌ பாடல்களை ஒழுகுவண்ணம்‌ என்று கொள்ளு 
தல்‌ தகும்‌"?. 

“செயற்கரிய யாவுள நட்பின்‌ அதுபோல்‌ 

வினைக்கரிய யாவுள காப்பு”. (குறள்‌ 781) 
“உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார்மற்‌ றெல்லாம்‌ 
தொழுதுண்டு பின்செல்‌ பவர்‌”. (குறள்‌. 1033) 


இவை போல வெண்‌சரும்‌ இயற்சீரும்‌ கலந்துவரும்‌ 
பாடல்கள்‌ இவ்‌ வண்ணத்தனைச்‌ சாரும்‌. 
ஒரூஉ வண்ணம்‌ 

தொல்காப்பியர்‌ ஒரூஉ வண்ணத்தின்‌ இயல்பை, 


£ ஒரூஉ வண்ணம்‌ ஓஒரீஇத்‌ தொடுக்கும்‌ * 
(தொல்‌. செய்யு. 227) 
என்று கூறுகிறார்‌. “யாற்றொழுக்குப்‌ போலச்‌ சொல்லிய 
பொருள்‌ பிறிதொன்றனை அவாவாமை அறுத்துச்‌ செய்வது 


76 திருக்குறள்‌ யாப்பு அமைதி 


ஒரூஉ வண்ணம்‌” என்பது பேராசிரியர்‌ இம்‌ நூற்பாவுக்குத்‌ 
தரும்‌ விளக்கம்‌. செந்தொடையால்‌ வரும்‌ பாடல்‌ ஒரூஉ 
வண்ணமாம்‌ என்று சிலர்‌ கூறும்‌ கூற்றைப்‌ பேராசிரியர்‌ 
மறுத்துள்ளார்‌. பாடலுள்‌ அமைந்த சொற்பொருள்‌ முற்‌ 
றும்‌ ஆற்றொழுக்காய்‌ அமையாது, இடையிடையே முடி 
வுடைத்‌ தொடர்களாய்‌ அமைந்து வருதலாம்‌ என்பது 
பேராசிரியரின்‌ கருத்து. இதனை, 


“யானே ஈண்டை யேனே என்னலனே 
ஆனா நோயொடு கான லஃதே 
துறைவன்‌ தம்மூ ரானே 
மறையல ராகி மன்றத்‌ த.தே? 


என வரும்‌ குறுந்தொகைப்‌ பாட்டை (97) இவ்‌ வண்ணத்‌ 
திற்கு அவர்‌ எடுத்துக்‌ காட்டாகத்‌ தருதலாலும்‌ உணர 
லாம்‌. ்‌ == 


“அறிவுடையார்‌ அவ தறிவார்‌ அறிவிலார்‌ 


அ.:தறி கல்லா தவர்‌”. (குறள்‌. 427) 
“தூங்குக தூங்கிச்‌ செயற்பால தூங்கற்க 
தூங்காது செய்யும்‌ வினை ”. (குறள்‌. 672) 


“முககக நட்பது நட்பன்று நெஞ்சத்து 


அகநக நட்பது நட்பு”. (குறள்‌. 786) 
“ அணங்குகொல்‌ ஆய்மயில்‌ கொல்லேர கனங்குழை 
மாதர்கொல்‌ மாலுமென்‌ நெஞ்சு”. (குறள்‌ 1081) 


*“கோக்கினாள்‌ நோக்கி இறைஞ்சினாள்‌ அஃ நவள்‌ 

யாப்பினுள்‌ அட்டிய நீர்‌”. (குறள்‌ 1093) 
இவை போல்‌ வருவன ஒரூஉ வண்ணப்‌ பாடல்களாம்‌. 
எண்ணு வண்ணம்‌ 

“எண்ணு வண்ணம்‌ எண்ணுப்‌ ப்யிலும்‌ ” 

(தொல்‌. செய்யு. 228) 
என்பர்‌. அதாவது பாடல்‌ அடிகளில்‌ செவ்வெண்ணினாலும்‌, 
“உம்மை எண்ணினாலும்‌, “என”வெண்ணினாலும்‌, “என்றா” 
எண்ணினாலும்‌, பிறவும்‌ யாதானுமோர்‌ எண்ணினாலும்‌ 
வருவது. 


*படைகுடி கூழமைச்சு நட்பரண்‌ ஆறும்‌ 


உடையான்‌ அரசருள்‌ ஏறு”. (குறள்‌ 381) 


யாப்பு வண்ணம்‌ ட்‌ 


 உறுபொருளும்‌ உல்கு பொருளும்தன்‌ ஒன்னார்த்‌ 


தெறுபொருளும்‌ வேந்தன்‌ பொருள்‌”. (குறள்‌ 756) 
“அன்புடைமை ஆன்‌ ற.குடிப்பிறத்தல்‌ வேந்தவாம்‌ 
பண்புடைமை தூதுரைப்பான்‌ பண்பு”. (குறள்‌ 681) 


* வினைவலியும்‌ தன்வலியும்‌ மாற்றான்‌ வலியும்‌ 
துணைவலியும்‌ தூக்கிச்‌ செயல்‌”. (குறள்‌ 471) 
“நகைஈகை இன்சொல்‌ இகழாமை நான்கும்‌ 
வகைஎன்ப வாய்மைக்‌ குடிக்கு”, (குற்ள்‌ 953) 
“பகைபாவம்‌ அச்சம்‌ பழியென நான்கும்‌ 
இகவாவாம்‌ இல்லிறப்பான்‌ கண்‌”. (குறள்‌ 146) 
இவ்வாறு எண்ணுப்‌ பயின்ற பாடல்கள்‌ குறளகத்து 
வேறும்‌ பல. ஆங்காங்கே உள்ளன. 
அகைப்பு வண்ணம்‌ 
“ அகைப்பு வண்ணம்‌ அறுத்தறுத்‌ தொழுகும்‌” 

(தொல்‌. செய்யு. 229) 
என்பர்‌ தொல்காப்பியர்‌. இம்‌ நூற்பாவின்‌ உரையில்‌ பேரா 
சிரியர்‌, “இது விட்டுவிட்டுச்‌ சேறலின்‌ அகைப்பு வண்ணம்‌ 
என்னும்‌ பெயர்‌ பெற்றது” என்று கூறி, 

“வாரா ராயினும்‌ வரினு மவர்நமக்கு 
யாரா கியரோ தோழி (குறுந்‌. 110) 


என்புழி ஒருவழி நெடில்‌ பயின்றும்‌ ஒருவழிக்‌ குறில்‌ 
பயின்றும்‌ அறுத்தொழுகிய அகைப்பு வண்ணமாம்‌” 
என்று எடுத்துக்காட்டும்‌ விளக்கமும்‌ தந்துள்ளார்‌. 


பெறாஅமை அஞ்சும்‌ பெறின்‌ பிரிவு அஞ்சும்‌ 


௮௫௮ இடும்பைத்தென்‌ கெஞ்சு”, (குறள்‌ 1295) 
“வாராக்கால்‌ துஞ்சா வரின்‌ துஞ்சா ஆயிடை 

ஆரஞர்‌ உற்றன கண்‌”. (குறள்‌ 1179) 
“ஊழி பெயரினும்‌ தாம்பெயரார்‌ சான்றாண் மைக்கு 

ஆழி எனப்படு வார்‌”. ்‌ (குறள்‌ 989) 
“தேறினும்‌ தேரு விடினும்‌ அறிவின்‌ கண்‌ 

தேறுன்‌ பகாஅன்‌ விடல்‌”. (குறள்‌ 876) 
“உண்ணாமை உள்ளது உயிர்கிலை ஊன்‌ உண்ண 
அண்ணாத்தல்‌ செய்யாது அளறு” (குறள்‌ 255) 


மேலே காணும்‌ பாடல்களில்‌ வரும்‌ வினைச்சொற்கள்‌ உடன்‌ 


78 திருக்குறள்‌ யாப்பு அமைதி 


பாடும்‌ எதிர்மறையுமாக வருதலோடு ஒருவழி நெடில்‌ 
பயின்றும்‌ ஒருவழிக்‌ குறில்‌ பயின்றும்‌ ஓசையறுதி 
செய்துவருதல்‌ கவனிக்கத்தக்கது. 


மாறுபட்ட முரணான சொற்பொருளாட்சியுடைய எதிர்‌ 
மொழிகள்‌ இடம்‌ பெற்றுவரும்‌ குறள்களை இவ்‌ வண்ணத்‌ 
தின்‌ பாற்படுத்து உரைத்தலும்‌ பொருத்தமாகும்‌. 
“பெருமைக்கும்‌ ஏனைச்‌ சிறுமைக்கும்‌ தத்தம்‌ 
கருமமே கட்டனைக்‌ கல்‌”. (குறள்‌ 505) 
“கனவீனான்‌ உண்டாகும்‌ காமம்‌ நனவினான்‌ 
நல்காரை நாடித்‌ தரற்கு”. (குறள்‌ 1214) 
இப்பாடல்களில்‌ பெருமை சிறுமை, கனவு நனவு என்னும்‌ 
எதிர்மொழிகள்‌ வந்துள்ளன. இவ்வாறு எதிர்‌ மொழிகள்‌ 
பெற்றுவரும்‌ குறள்களும்‌ பல உள. 
ஏந்தல்‌ வண்ணம்‌ 
சொல்லிய சொல்லினாலே சொல்லப்படும்‌ பொருள்‌ 
சிறப்பச்‌ செய்வதாகும்‌. 
“ஏந்தல்‌ வண்ணம்‌ 
சொல்லிய சொல்லிற்‌ சொல்லியது சிறக்கும்‌” 
(தொல்‌. செய்யு. 231) 


என்பர்‌ தொல்காப்பியர்‌. “ஏந்தல்‌ என்பது மிகுதல்‌, ஒரு 
சொல்லே மிக்குவருதலின்‌ ஏந்தல்‌ வண்ணம்‌ என்றாயிற்று” 
என்கிறார்‌ பேராசிரியர்‌. 


“பொய்யாமை பொய்யாமை ஆற்றின்‌ அறம்பிற 


செய்யாமை செய்யாமை நன்று”, (குறள்‌ 297) 
“இறந்தார்‌ இறந்தார்‌ அனையர்‌ சினத்தைத்‌ 

துறந்தார்‌ துறந்தார்‌ துணை”. (குறள்‌ 310) 
“பற்றுக பற்றற்றான்‌ பற்றினை அப்பற்றைப்‌ 

பற்றுக பற்று விடற்கு”. (குறள்‌ 350) 
* இடும்பைக்கு இடும்பை படுப்பர்‌ இடும்பைக்கு 
இடும்பை படாஅ தவர்‌. (குறள்‌ 623) 


“எண்ணியார்‌ எண்ணம்‌ இழப்பர்‌ இடன றிந்து 
துன்னியார்‌ துன்னிச்‌ செயின்‌”. (குறள்‌ 494) 


யாப்பு வண்ணம்‌ 79 


“யாதனின்‌ யாதனின்‌ நீங்கியான்‌ நோதல்‌ 
அதனின்‌ அதனின்‌ இலன்‌”. (குறள்‌ 341) 


இங்ஙனமே சொற்பொருட்‌ பின்வரு நிலையாக வரும்‌ 
பாடல்கள்‌ எல்லாவற்றையும்‌ ஏந்தல்‌ வண்ணம்‌ என்று 
கொள்ளலாம்‌. 


வண்ணம்‌ காணும்‌ வகை 


இங்ஙன மாகப்‌ பாக்களில்‌ வரும்‌ எழுத்தமைதி, சொல்‌ 
லமைதி, தொடையமைதி, நடையமைதி முதலியவற்றை 
அடியாகக்கொண்டு பாடல்களின்‌ சந்தத்தை அறுதியிட்டுக்‌ 
காண மிகவும்‌ நுணுகிய கோக்கு கற்பார்க்கு இன்றியமை 
யாதது. தொடைகளைப்‌ போல வண்ணங்களை எல்லாக்‌ 
குறட்பாக்களுக்கும்‌ வரையறுத்துரைப்பது அத்தனை எளிய 
செயலன்று. கற்பார்‌ கருத்திற்கேற்ப ஒரு பாடலையே வெவ்‌ 
வேறு வண்ணமாகக்‌ கருதும்‌ நிலையும்‌ சிற்சில இடங்களில்‌ 
கேரலாம்‌. தொடையமைதியோடு வண்ண அமைதியும்‌ 
பாக்களின்‌ இசையை இனிமையுறச்‌ செய்கின்றன. மேலே 
வண்ணங்கள்‌ கூறப்பெற்ற பகுதியில்‌ எடுத்துக்காட்டாகச்‌ 
சிற்சில குறள்கள்‌ தரப்பட்டுள்ளன. அவை போன்ற 
.வண்ணமுடைய குறள்களை மேலும்‌ கண்டு மகிழ்வதற்கு 
இவை வழிகாட்டியாய்‌ அமையும்‌. ' 


9. வனப்பு வகையில்‌ திருக்குறள்‌ 


ஒவ்வொரு வகைப்‌ பாவும்‌ எழுத்து, அசை, சர்‌, தளை, 
அடி தொடைகளால்‌ அமைந்து, பற்பல சந்த வேற்றுமை 
களோடு வந்து, ஒரு நூலுள்‌ அமைகின்றன. அவ்வப்‌ 
பாக்களில்‌ பயின்றுவரும்‌ தனிப்‌ பண்புகள்‌ நூலின்‌ அழ 
கிற்கும்‌ ஏதுவாகின்‌ றன. இவ்‌ வகை அழகினை “வனப்பு? 
என்று கூறுவர்‌. தொல்காப்பியர்‌ அம்மை, அழகு, 
தொன்மை, தோல்‌, விருந்து, இயைபு, புலன்‌, இழைபு 
என எட்டு வனப்பு வகைகளைத்‌ தம்‌ நூலுள்‌ எடுத்துக்‌ 
காட்டியுள்ளார்‌. அவற்றுள்‌ அடியளவால்‌ குறைந்த குறட்‌ 
பாக்களை “அம்மை” என்னும்‌ வனப்பாக அறிஞர்‌ கருதுவர்‌, 


அம்மையாவது அடியளவால்‌ குறைந்த பாக்களாய்‌ 
சிலவாகிய மெல்லிய ப்ப அமைக்து வருவது 
என்பர்‌. 


“வனப்பியல்‌ தானே வகுக்குங்‌ காலைச்‌ 
சின்மென்‌ மொழியால்‌ தாய பனுவவோமு 
அம்மை தானே அடிநிமிர்பு இன்றே”. 
கொல்‌. செய்யு. 235) 
என்பது தொல்காப்பியர்‌ அம்மை வனப்பிற்கு இலக்கணம்‌ 
கூறும்‌ நூற்பா. இந்நரற்பாவிற்கு உரை விளக்கம்‌ செய்யு 
மிடத்துப்‌ பேராசிரியர்‌, குறட்பாக்களை எடுத்துக்‌ காட்‌ 
டாகத்‌ தந்து, இவ்வனப்பின்‌ தன்மையை நன்கு விளக்கி 
யுள்ளார்‌. எனவே, அவர்தம்‌ உரை விளக்கத்தை இங்கே 
பார்ப்பது ஏற்புடைத்தாகும்‌. அவ்வுரை வருமாறு : 
“ சிலவாகிய மெல்லிய சொல்லோடும்‌ இடையிட்டுவந்த பனு 
வல்‌ இலக்கணத்தோடும்‌ அடிநிமிர்வு இல்லது அம்மையாம்‌ 
என்றவாறு. 


வனப்பு வகையில்‌ திருக்குறள்‌ 81 


“அடி நிமிராது” எனவே அம்மை என்பது முழுவதும்‌ ஒரு 
செய்யுளாகல்‌ வேண்டும்‌. வேண்டவே, ௮.:து உறுப்பன்றாகிய 
செல்லும்‌. அதனை உறுப்பு எனல்‌ வேண்டுமாதலான்‌ அடி நிமி 
ராதுஎனப்பட்ட செய்யுள்‌ உறுப்பாக அவை பலதொடர்ந்து 
முடிந்து ஈண்டுச்‌ செய்யுளாம்‌ என்பது. சிலவாக என்பது 
எண்ணுச்‌ சுருங்குதல்‌. மெல்லியவாதல்‌, சிலவாயெ சொற்கள்‌ 
எழுத்தினான்‌ அகன்று காட்டாது சில எழுத்தினான்‌ வருவது. 
அடிநிமிராது என்றது ஐந்தடியின்‌ ஏறாது என்றவாறு. 


தாய பனுவலோடு என்றது அறம்‌ பொருள்‌ இன்பம்‌ என்‌ 
னும்‌ மூன்றற்கும்‌ இலக்கணம்‌ சொல்லுப போன்று வேறிடை 
யிடை அவையன்‌ றியும்‌ தாய்ச்‌ செல்வது என்றவாறு. அஃதா 
வது பதினெண்‌ கீழ்க்கணக்கு என உணர்க; அதனுள்‌ இரண்‌ 
டடியானும்‌: ஐந்தடியானும்‌ ஒரோ செய்யுள்‌ வந்தவாறும்‌, 
அவை சிலவாய மெல்லிய சொற்களான்‌ வந்தவாறும்‌, அறம்‌ 
பொருள்‌ இன்பம்‌ என அவற்றுக்கு இலக்கணம்‌ கூறிய 
பாட்டுப்‌ பயின்று வருமாறும்‌ கார்நாற்பது களவழி நாற்பது 
முதலாயின வந்தவாறும்‌ கண்டு கொள்க. 


“பொருள்கருவி காலம்‌ வினயிடனொடு ஐந்தும்‌ 
இருள்தீர எண்ணிச்‌ செயல்‌” (குறள்‌ 675) 
என்பது இலக்கணம்‌ கூறியதாகலின்‌ பனுவலோடு என்றான்‌. 
“மலர்காணின்‌ மையாத்தி நெஞ்சே இவள்கண்‌ 
பலர்காணும்‌ பூவொக்கும்‌ என்று? (குறள்‌ 1112) 
என இஃது இலக்கிய மாகலான்‌ தாயபனுவல்‌ எனப்பட்டது. 
இவை தனித்து வரினும்‌ அவ்வனப்பு எனப்படும்‌. தாவுதல்‌ 
என்பது இடையிடுதல்‌. இவ்விருவகையும்‌ செய்யுள்‌ எனப்‌ 
படும்‌. அம்மை என்பது குணப்‌ பெயர்‌. அமைதிப்‌ பட்டு 
நிற்றலின்‌ அம்மை என்று ஆயிற்று”. 
(தொல்‌. செய்யு. 235 பேராசிரியர்‌ உரை) 


- பேராசிரியர்‌ அம்மை வனப்பிற்குத்‌ தரும்‌ மேற்கண்ட 


விளக்கத்திற்குத்‌ திருக்குறள்‌ சிறந்த எடுத்துக்காட்டாக 
இலங்குதல்‌ காணலாம்‌. முப்பாலாகிய திருக்குறளின்‌ 
முதல்‌ இரு பால்களாகிய அறத்துப்பாலும்‌ பொருட்‌ 
பாலும்‌ வாழ்வியல்‌ இலக்கணம்‌ கூறுவன. காமத்துப்பால்‌ 
முற்றும்‌ வாழ்க்கை இலக்கியமாகும்‌. நாடக வழக்கினும்‌ 
உலகியல்‌ வழக்கினும்‌ அமைந்த களவுகற்பு வாழ்க்கையின்‌ 
முக்யெ நிகழ்ச்சிகளை விவரிப்பது இக்‌ காமத்துப்பால்‌ 


11 


82 இருக்குறள்‌ யாப்பு அமைதி 


பகுதி. பண்டைத்‌ தமிழின்‌ முக்கிய கூறாகப்‌ புலவர்களால்‌ 
சிறப்பிக்கப்பெறும்‌ அகம்‌ புறம்‌. என்னும்‌ பொருளிலக்‌ 
கணத்திற்கு இயைய அமைந்த இலக்கியக்‌ கருவூலமாய்த்‌ 
திகழ்கின்றது வள்ளுவர்‌ தந்த வாழ்வியல்‌ நூல்‌. 


இதுகாறும்‌ கூறியவற்றால்‌ எழுதீது, அசை தொடங்கி 
வண்ணம்‌, வனப்பு ஈறாக உள்ள யாப்பு அமைதிகள்‌ 
எல்லாம்‌ திருக்குறள்‌ பாடல்களிலே தக்கவண்ணம்‌ 
அமைந்துள்ளமை தெள்ளிதின்‌ விளங்கும்‌. 


“ஏழுத்தசை சீரடி சொற்பொருள்‌ யாப்பு 
வழுக்கில்‌ வனப்பணி வண்ணம்‌--இழுக்கின்‌ றி 
என்றெவர்‌ செய்தன வெல்லாம்‌ இயம்பின்‌ 
இன்றிவர்‌ இன்குறள்‌ வெண்பா” 
என்பது திருவள்ளுவ மாலையினுள்‌ காணப்பெறும்‌ 
நச்சுமனாரின்‌ புகழ்மாலை. 


குறிப்புகள்‌ 


1. “ஆராய்ச்சி” என்னும்‌ காலாண்டுப்‌ பத்திரிகையில்‌ திரு. ௧. 
ஜகன்னாதன்‌ அவர்கள்‌, “சங்கச்‌ செய்யுளில்‌ யாப்பு வளர்ச்சி” 
என்னும்‌ பொருள்பற்றி எழுதிய கட்டுரையில்‌ தமிழில்‌ பாவகை 
வளர்ந்த வரலாறு பின்வருமாறு குறிக்கப்பட்டிருக்கிறது : 


“அகவற்பாவிலிருந்து இன்றைய பல்வேறு வகையான சந்த 
வடிவங்கள்‌ வரை வெவ்வேறு காலகட்டங்களில்‌ இந்த யாப்பு முறை 
அவற்றின்‌ சமூக ரீதியான கருப்பொருள்களின்‌ தன்மைகளை வெளி 
யிடும்‌ உருவங்களாக வளர்ந்துள்ளன” (ஆராய்ச்சி: மலர்‌ 1, இதழ்‌ 
2, பக்‌. 217). 


“சிறப்பு மிக்க முதன்மையான செய்யுள்‌ இலக்கியம்‌ சங்க 
நூல்களில்‌ பெரும்பாலும்‌ ஆசிரியப்பாவாகவும்‌, வஞ்சியாகவும்‌, 
கலியாகவும்‌, பின்னர்‌ குறட்பா வெண்பாவாகவும்‌ முகிழ்ந்து, தரவு, 
தாழிசை, கொச்சகம்‌, விருத்தம்‌ எனப்‌ பலவாக மலர்ந்து, பின்னர்‌ 
சந்தப்பாடல்களாகவும்‌ விதவிதமான சிந்துகளாகவும்‌ விந்து, 
செழித்து, இன்று தமிழ்க்‌ கவிதையுலகு பல்வேறுபட்ட பரவடிவங்‌ 
களைக்‌ கொண்டதாக விளங்குகிறது. இடையே யமகம்‌, பந்தம்‌, 
நிரோட்டகம்‌, சிலேடை, ஏகபாதம்‌, ஈரடிமேல்‌ வைப்பு, நாலடிமேல்‌ 
வைப்பு, திருமுக்கால்‌, திருவிருக்குக்குறள்‌, மொழிமாற்று, வழி 
மொழி, கோமூத்திரி போன்ற சித்திர விசித்திர உருவங்களும்‌ 
தோன்றின” (ஆராய்ச்சி: மலர்‌ 1, இதழ்‌2, பக்‌. 218). 


2. ஓரடி முக்கால்‌: “நிகரில்‌ வெள்ளைக்கு' என்று சிறப்பித்த 
அதனால்‌ குறள்‌ வெண்பாவினை “ஓரடி முக்கால்‌” என்றும்‌, சிந்தியல்‌ 
வெண்பாவினை “ஈரடி முக்கால்‌” என்றும்‌, நேரிசை வெண்பாவினை 
“நேரிசை மூவடி மூக்கால்‌” என்றும்‌, இன்னிசை வெண்பாவினை 
“இன்னிசை மூவடி முக்கால்‌” ள்ன்றும்‌, பஃறொடை வெண்பாலவினைப்‌ 
“பலவடி முக்கால்‌” என்றும்‌ பெயரிட்டு வழங்குவர்‌ ஒருசார்‌ ஆசிரி 
யர்‌ எனக்‌ கொள்க” (யாப்பருங்கலக்‌ காரிகை, 25, உரை). 


64 திருக்குறள்‌ யாப்பு அமைதி 
3. தூங்கிசைச்‌ செப்பலேரசை பயின்றுவரும்‌ குறள்கள்‌ : 


3, 23, 28, 39, 63, 80, 92, 98, 124, 131, 133, 152, 133, 188, 193, 195, 
202, 215, 224, 239, 265, 270, 280, 283, 304, 310, 341, 342, 347, 385, 
391, 418, 419, 425, 429, 431, 444, 449, 451, 457, 465, 467, 477, 483, 
488, 505, 508, 522, 531, 535, 594, 623, 625, 633, 637, 651, 652, 664, 
666, 690, 693, 703, 706, 760, 774, 783, 785, 796, 811, 847, 856, 863, 
873, 961, 975, 976, 979, 980, 1010, 1031, 1042, 1048, 1052, 1055, 1085, 
1090, 1105, 1108, 1116, 1118, 1121, 1159, 1193, 1199, 1200, 1201, 1211, 
1213, 1224, 1235, 1238, 1242, 1266, 1273, 1277, 1289, 1301, 1309, 1322, 
1324, [110] 


இந்த எண்குறிப்பு ஜி. யு. போப்‌ பாதிரியாரின்‌ திருக்குறள்‌ 
மொழி பெயர்ப்பு (1886) முகவுரை பக்கம்‌ ஊர-இல்‌ காணப்‌ 
படுகிறது. மூவகைச்‌ செப்பலோசையிலும்‌ அமைந்த குறள்களை 
ஆராய்ந்து முதன்முதலாகக்‌ குறிப்பு எழுதியவர்‌ இவரே. 


4, திவ்யப்‌ பிரபந்தம்‌-பெரிய திருமொழிப்‌ பாசுரங்களில்‌ 
தாளம்‌ “ஒத்து” எனக்‌ குறிக்கப்பட்டிருக்கிறது. 


.5. தொடை விகற்பம்‌: யாப்பருங்கலக்‌ காரிகை, 19 உரை. 


6.. இரு விகற்பமாய்‌ வந்த குறட்பாக்கள்‌ : 


17, 21, 31, 34, 42, 48, 46, 51, 59, 61, 62, 70, 78, 81, 84, 88, 92, 93, 
96, 97, 98, 101, 103, 104, 106, 111, 117, 118, 120, 121, 122, 123, 132, 
136, 137, 140, 142, 143, 144, 147, 150, 154, 156, 159, 163, 164, 166, 
168, 169, 171, 174, 176, 178, 180, 185, 187, 189, 192, 193, 194, 196, 
199, 206, 207, 210, 211, 219, 229, 232, 234, 238, 239, 240, 241, 242, 
243, 246, 247, 248, 252, 256, 262, 263, 274, 275, 276, 277, 278, 283, 
284, 285, 286, 287, 289, 295, 298, 300, 301, 306, 311, 312, 315, 316, 
317, 319, 325, 329, 330, 337, 339, 341, 343, 346, 349, 352, 353, 358, 
367, 374, 378, 379, 384, 387, 394, 397, 401, 409, 410, 413, 416, 417, 
419, 421, 425, 427, 430, 433, 435, 438, 439, 443, 449, 453, 456, 457, 
461, 464, 465, 474, 479, 481, 482, 483 484, 488, 492, 495, 496, 498, 
502, 503, 504, 514, 518, 522, 523, 525, 527, 529, 536, 551, 559, 562, 
565, 566, 568, 574, 576, 580, 586, 587, 593, 597, 601, 604, 606, 607, 
610, 612, 616, 617, 618, 626, 627, 632, 634, 636, 638, 648, 651, 659, 
661, 663, 667, 668, 670, 674, 680, 683, 685, 687, 689, 694, 696, 703, 
705, 707, 708, 714, 718, 719, 720, 726, 727, 728, 730, 732, 734, 737, 
742, 743, 744, 745, 749, 750, 753, 754, 755, 757, 760, 762, 763, 764, 
769, 772, 775, 776, 782, 783, 784, 785, 787, 789, 792, 795, 797, 799, 
803, 804, 810, 813, 817, 819, 820, 823, 824, 825, 826, 827, 829, 832, 
835, 836, 837, 839, 841, 842, 844, 849, 851, 852, 853, 857, 860, 


குறிப்புகள்‌ 85 


865, 867, 869, 873, 877, 879, 880, 881, 884, 885, 888, 800, 892, 
893, 901, 909, 913, 914, 915, 917, 919, 933, 938, 942, 954, 
955, 960, 968, 971, 972, 974, 976, 977, 981, 982, 983, 986, 
993, 994, 995, 997, 1000, 1005, 1010, 1011, 1013, 1016, 1017, 1019, 
1027, 1028, 1029, 1030, 1035, 1036, 1037, 1045, 1049, 1051, 1056, 1057, 
1060, 1064, 1066, 1068, 1069, 1070, 1075, 1081, 1082, 1084, 1086, 1091, 
1096, 1102, 1103, 1104, 1113, 1115, 1124, 1127, 1129, 1130, 1131, 1132, 
1134, 1135, 1137, 1148, 1150, 1154, 1156, 1160, 1161, 1163, 1170, 1171, 
1172, 1174, 1175, 1177, 1181, 1182, 1185, 1189, 1190, 1191, 1207, 1208, 
1213, 1214, 1215, 1216, 1217, 1219, 1220, 1223, 1229, 1230, 1234, 1235, 
1238, 1239, 1241, 1243, 1246, 1247, 1248, 1249, 1253, 1266, 1267, 1268, 
1270, 1275, 1276, 1279, 1280, 1282, 1288, 1289, 1291, 1304, 1315, 1317, 
1320, 1323. [431] 


7. ஒருவிகற்பக்‌ குறட்பாவில்‌ ஒருஉ எதுகை பெற்றவை: 


65, 72, 127, 128, 133, 153, 167, 191, 202, 214, 269, 296, 302, 309, 
313, 347, 355, 398, 406, 412, 423, 434, 466, 497, 506, 531, 535, 541, 
548, 573, 588, 615, 633, 644, 647, 660, 690, 692, 695, 733, 758, 778, 
802, 830, 831, 834, 858, 859, 872, 894, 920, 926, 957, 963, 1054, 1062, 
1079, 1080, 1111, 1112, 1141, 1192, 1222, 1236, 1237, 1242, 1257, 1314. 

[68] 


8. 4-5 அம்‌ சீர்களில்‌ மோனை நயம்‌ பெற்ற பாடல்கள்‌ : 


21, 31, 34, 46, 59, 62, 70, 81, 88, 96, 97, 103, 111, 117, 120, 121, 
122, 133, 136, 143, 144, 147, 150, 153, 154, 159, 163, 164, 166, 168, 
171, 174, 176, 178, 180, 185, 187, 192, 193, 196, 199, 200, 202, 207, 
219, 232, 234, 238, 239, 241, 243, 246, 252, 262, 263, 275, 283, 284, 
285, 287, 296, 306, 309, 347, 325, 329, 330, 339, 343, 347, 352, 353, 
355, 358, 367, 374, 378, 379, 384, 387, 413, 416, 417, 419, 425, 438, 
439, 443, 453, 456, 457, 464, 466, 482, 483, 484, 492, 498, 514, 518, 
522, 523, 527, 536, 551, 559, 562, 565, 566, 580, 586, 587, 593, 602, 
604, 606, 607, 618, 623, 627, 629, 636, 638, 651, 661, 663, 668, 672, 
680, 683, 685, 687, 692, 694, 696, 707, 719, 722, 726, 727, 728, 730, 
732, 733, 734, 737, 744, 748, 749, 753, 754, 760, 762, 764, 776, 783, 
784, 787, 795, 803, 810, 817, 820, 826, 829, 832, 837, 839, 844, 849, 
851, 852, 853, 857, 860, 869, 877, 884, 885, 891, 892, 893, 894, 895, 
901, 909, 913, 915, 917, 919, 938, 942, 954, 955, 968, 972, 976, 977, 
986, 994, 997, 1010, 1013, 1019, 1028, 1029, 1035, 1036, 1054, 1082, 
1084, 1113, 1130, 1134, 1135, 1148, 1154, 1160, 1171, 1172, 1174, 1175; 
1177, 1181, 1189, 1190, 1192, 1213, 1214, 1215, 1216, 1219, 1220, 1223, 
1229, 1235, 1238, 1241, 1243, 1246, 1248, 1249, 1266, 1267, 1268, 1276, 
1280, 1286, 1289, 1304, 1305, 1317, 1320, 1323. [254] 


86 திருக்குறள்‌ யாப்பு அமைதி 
9. & 5, 6 ஆம்‌ சீர்களில்‌ மோனை நயம்‌ உள்ள பாடல்கள்‌ : 
17, 22, 78, 106, 123, 132, 137, 194, 276, 286, 465, 497, 601, 670, 


689, 755, 782, 865, 879, 880, 888, 914, 933, 995, 1230, 1270, 1279, 
1288. [28] 


10. £,5,6, 7 ஆம்‌ சீர்களில்‌ மோனை நயம்‌ வாய்ந்தவை: 
568, 864. [2] 


10. (அ) 4,5, 7, ஆம்‌ சீர்களில்‌ மோனை நயம்‌ பெற்றவை: 
156, 189, 248, 295, 573, 1234, [6] 


10. (ஆ) 4ஆம்‌ 6-ஆம்‌ சீர்களில்‌ மோனை நயம்‌ வாய்ந்தவை: 
142, 410, 436, 495, 644, 823, 824, 842, 1064, 1067, 1127. [11] 


10. (இ) 4ஆம்‌ 7ஆம்‌ சீர்களில்‌ மோனை நயம்‌ வாய்ந்தவை: 
118, 423, 742, 971, 1275. [5] 


11. இருவிகற்பமாய்‌ வந்த பாடல்களில்‌ ஒரூஉ எதுகை 
பெறாது வந்துள்ளவை : 


43, 51, 211, 256, 278, 397, 474, 578, 632, 743, 792, 873, 983, 1016, 
1017, 1103, 1104, 1124, 1163, 1191, 1247. [21] 


இவற்றுள்‌ வேறுவகையான தொடை விகற்பங்கள்‌ உள்ளன. 


12. A Grammar of the high Dialect of the Tamil Language 
termed Shen-Tamil, by Constant Joseph Beschi, S. J., translation by 
B. G. Babington, Madras, 1822. pp. 107-108. 


13. “Sometimes, though rarely you will find three feet only in the 
first line, and four in the second line.” (A Grammar of the High 
Dialect of the Tamil Language, Termed Shen-Tamil: Second Edition 
P. 107 Rule 69. 


14. வீரமாமுனிவர்‌ ஆக்கிய தொன்னூல்‌ விளக்கத்தில்‌ இச்‌ 
செய்தி நூலகத்தோ அல்லது உரை விளக்கத்திலோ குறிப்பிடப்‌ 
படவில்லை. 


“வெள்ளைக்‌ கியற்சீர்‌ வெண்சீர்‌ விரவி 

ஏற்கும்‌ அளவடி ஈற்றடி சிந்தடி 

ஈற்றுச்சீர்‌ அசைச்சீர்‌ உக்குறள்‌ மிகலுமாம்‌? 
(யாப்பதிகாரம்‌, செய்யு. 2) 


குறிப்புகள்‌ . 87 


என்பது தொன்னூல்‌ விளக்கத்தில்‌ வெண்பா இயல்பு உரைக்கும்‌ 
நூற்பா. இங்கே இவர்‌ தொல்காப்பியர்‌ முதலாக வரும்‌ இலக்கண 
நூலார்‌ உரைத்த மரபுகளையே பின்பற்றி உரைத்துள்ளார்‌. எனவே, 
அவர்‌ தமது செந்தமிழில்‌ கூறிய புதுமைக்‌ கருத்துப்‌ பின்னாளில்‌ 
ஆய்ந்து கண்ட முடிபாதல்‌ வேண்டும்‌. 


15, திருநெல்வேலித்‌ தென்னிந்திய சைவசித்தாந்த நூற்‌ 
பதிப்புக்‌ கழகத்தின்‌ *திருவள்ளுவர்திருநாள்‌ விழாமலர்‌'-1908. 
பக்‌. 107-108. 


16. “போலி யெழுத்தால்‌ வரும்‌ பயன்‌ யாதோவெனின்‌ 
செய்யுளில்‌ வரும்‌ எதுகைக்கண்‌ இவ்வாறு கொள்ள நிற்றலே. 


“ அதனை, “ஐயென்‌ னெடுஞ்சினை மெய்பெறத்‌ தோன்றும்‌” 
என்‌ பதன்‌ கண்ணும்‌, *கையகத்‌ ததுவது பொய்யா காதே? என்ப 
தன்கண்ணும்‌, 

“கையது வேலே காலன புனைகழல்‌ 
மெய்யது வியரே மிடற்றது பசும்புண்‌ ” 


என்பதன்‌ கண்ணும்‌, 


* ஒளவிய நெஞ்சத்தா னாக்கமும்‌ செவ்வியான்‌ 
கேடு நினைக்கப்‌ படும்‌ ” 


என்பதன்கண்ணும்‌ வருமெதுகைத்‌ தொடைகளில்‌, “மெய்‌ பெற? 
என்பதற்‌ இயைய *ஐயென்‌” என்பதை *அய்யென்‌' எனவும்‌, 
“பொய்‌?” என்‌ பதற்கியைய “கை” என்பதைக்‌ “கய்‌” எனவும்‌, “மெய்‌? 
என்பதற்கியைய “கை” யென்பதைக்‌ “கய்‌” எனவும்‌, 'செவ்வியான்‌' 
என்பதற்கியைய “ஒளவியம்‌ என்பதை “அவ்வியம்‌” எனவும்‌ 
கொள்ளநிற்றல்‌ காண்க. 


“இவ்வாறு எதுகைக்கண்‌ போலியாகக்‌ கொள்ள நிற்றல்‌ 
பற்றியே, “ஆயிரு தொடைக்குங்‌ கிகாயெழுத்‌ துரிய” என்னும்‌ 
குத்திரவுரையின்‌ கண்‌ நச்சினார்க்கினியரும்‌ “ஐகார ஒளகாரங்கள்‌ 
போலி வகையாற்‌ கினளையெழுத்‌ தெனப்படு' மென்றார்‌. 


“இணி, ஆசிரியர்‌ தொல்காப்பியரும்‌ “அகர விகர மைகாரமாகு்‌ 
மென்றும்‌, “அகர வகா மெளகார மாகும்‌” என்றும்‌, இகர உகரங்‌ 
களை முன்னர்க்‌ கூறிப்‌ பின்னர்‌, 

“அகரத்‌ திம்பர்‌ யகரப்‌ புள்ளியு 

மையென்‌ னெடுஞ்சினை மெய்பெறத்‌ தோன்றும்‌? 
என யகரத்தை வேறு வைத்துக்‌ கூறியதும்‌ போலி யெழுத்தா 
மாற்றை நன்கு புலப்படுத்தற்கேயாம்‌.” 


~ 


66 திருக்குறள்‌: யாப்பு அமைதி 


(போலி எழுத்து: புன்னாலைக்‌ கட்டுவன்‌ சி, கணே 
சையர்‌: செந்தமிழ்‌ தொகுதி 22. பகுதி 3--தொல்‌ 
காப்பியம்‌ எழுத்ததிகாரம்‌ : நச்சினார்க்கினியர்‌ உரைப்‌ 
பதிப்பு-பிற்சேர்பு, பக்‌. ப). 


17. செந்தமிழ்‌ : தொகுதி 41, பகுதி 1, பக்‌. 1-8. 


இங்கே பேராசிரியர்‌ மு. இராகவையங்கார்‌ அவர்கள்‌ ஆய்த- 
ஓசை யகர-ஓசையாகவும்‌ வந்தமை பற்றி எடுத்து விளக்கியதன்‌ 
சுருக்கம்‌ பின்வருமாறு : 


“ அய்தவெழுத்து, தொல்காப்பியனார்‌ காலத்தே தான்‌ சார்ந்த 
வல்லெழுத்துச்‌ சாயலான ஓசையையும்‌, இடைக்‌ காலத்தில்‌ 
அய்‌, அட என்ற ஓசைகளையும்‌, பிற்காலங்களிலே குகரச்‌ 
சாயலான ஓசையையும்‌ ஏற்று ஒலித்து வந்த செய்தி விளக்க 
மாகும்‌.” 

என்று தமது ஆராய்ச்சி முடிவை அறிவித்துள்ளார்கள்‌ (பக்‌. 8). 
இதுபற்றி அவர்கள்‌ விளக்கும்பொழுது, 


ஐ” என்பதன்‌ போலியான அ. என்பது மேற்கூறியவாறு 
“அய்‌” என்ற ஓசை பெறுதற்கு முதலெழுத்தின்‌ பொருத்தம்‌ 
உண்டு. அம்முறையில்‌, இஃது, எஃகு முதலியனவும்‌ அகர 
வோசையை முதலிற்‌ பெற்று இசைப்பதற்குச்‌ சிறிதும்‌ இட 
மில்லை. அதனால்‌, தனியாய்தம்‌ யகரவொற்றோசையே உடைய 
தென்றும்‌, அஃது அகரம்‌ ஒழிந்த குற்றுயிர்களை அடுத்துவரும்‌ 
போது “ய்‌” என்ற ஓசை மட்டும து என்ட்‌ 
உணர்க. அஃதாவது-*இஃது” என்பது “ய்து” எனவும்‌ “எஃகு 
என்பது “எய்கு?' எனவும்‌ இலுக்க பெறல்‌ என்பதாம்‌. 
உதாரணமாக, 


“செய்க பொருளைச்‌ செறுநர்‌ செருக்கறுக்கும்‌ 
எஃகதனில்‌ கூரிய தில்‌” 
என்‌ ற, திருக்குறள்‌ நோக்கத்தக்கது. இதன்‌ எதுகை மொழி 
களினின்று, “எஃகதனில்‌” என்பதிலுள்ள ஆய்தவொலி “எய்க 
தனில்‌” என வள்ளுவர்‌ காலத்தும்‌ வழங்கியதென்பது நன்‌ 
கறியப்படும்‌ ”. (பக்‌. 4) 
என்று விவரித்துச்‌ சிந்தாமணி, நீலகேகி, திருவாய்மொழி முதலிய 
நூல்களினின்றும்‌ பாடல்களை எடுத்துக்‌ காட்டி இதனை மேலும்‌ 
கெளிவுபடுத்தியுள்ளார்கள்‌. செந்தமிழ்ப்‌ பத்திராகிரியர்‌ திரு 
நாராயணையங்கார்‌ அவர்கள்‌ எழுதிய “ஆய்த வெழுத்தின்‌ வரலாறு? 
என்னும்‌ கட்டுரையும்‌ எதுகையமைப்பில்‌ ஆய்தத்தின்‌ நிலையை 
மேலும்‌ விளக்கியுரைக்கிறது (செந்தமிழ்‌: தொகுதி 41, று 3, 
பக்‌. 81-60). 


குறிப்புகள்‌ : 89 

18. உயிரெதுகை பெற்ற குறட்பா: 
20, 64, 79, 105, 126, 129, 130, 131, 149, 170, 259, 307, 385, 398, 
412, 452, 476, 531, 560, 644, 647, 766, 793, 848, 856, 868, 941, 957, 


1054, 1062, 1106, 1120, 1133, 1186, 1188, 1204, 1232, 1251, 1278, 
1309, 1325. [41] 


19. ஒருஉத்‌ தொடையாக உயிரெதுகை பெற்றவை: : 


168, 196, 274, 277, 295, 298, 319, 394, 401, 412, 504, 621, 647, 
660, 668, 718, 726, 745, 781, 783, 823, 834, 835, 853, 858, 859, 881, 
920, 957, 976, 982, 1079, 1081, 1112, 1115, 1130, 1134, 1141, 1181, 
1189, 1190, 1236, 1238, 1239, 1242, 1257, 1314. [47] 


20. மூன்றாம்‌ எழுத்தொன்று எதுகை: 
292, 781. [2] 


21. உயிரெதுகை பெற்றுவந்த பாடல்களில்‌ மூன்றாம்‌ எழுத்து 
ஒத்து வந்தவை: 

20, 79, 126, 129, 130, 149, 307, 398, 476, 647, 1120, 1186, 1188, 

1232, 1251, 1325. [16] 


22. வருக்க எதுகை: 

9, 10, 11, 37, 89, 115, 133, 146, 152, 190, 202, 203, 208, 215, 
231, 253, 272, 320, 334, 399, 400, 440, 447, 448, 462, 475, 507, 509, 
512, 515, 520, 537, 539, 549, 554, 578, 599, 620, 633, 640, 653, 662, 
676, 698, 700, 704, 736, 739, 768, 791, 794, 801, 805, 816, 821, 830, 
831, 834, 838, 843, 876, 918, 924, 962, 1015, 1020, 1089, 1095, 1099, 
1108, 1109, 1121, 1132, 1139, 1147, 1162, 1179, 1183, 1211, 1224, 
1242, 1257, 1264, 1271, 1285, 1286, 1297, 1307, 1310, 1312, 1322, 
1330. [92] 


23. நெடில்‌ எதுகை: 
27, 87, 279, 471, 550, 585, 711, 713, 723. [9] 


24. இனவெதுகை-வல்லின எதுகை: 


58, 65, 85, 90, 112, 114, 119, 213, 220, 227, 332, 335, 340, 355, 
386, 396, 423, 446, 490, 533, 561, 612, 686, 695, 724, 802, 887, 944, 
950, 951, 1003, 1071, 1085, 1093, 1165, 1302. [36] 


25. மெல்லின எதுகை: 
45, 60, 63, 68, 74, 91, 110, 160, 184, 251, 264, 271, 444, 469, 
12 


90 திருக்குறள்‌ யாப்பு அமைதி 


494, 497, 543, 681, 715, 740, 758, 895, 916, 983, 988, 990, 992, 1009, 
1042, 1072, 1077, 1092, 1100, 1140, 1146, 1155, 1244, 1258, 1265, 
1277, 1290, 1299, 1315, 1319. [44] 


26. இடையின எதுகை: 
296, 299, 404, 592, 677, 731, 798, 1187, 1316, 1324, [10] 


27. ஒற்றெதுகை: 


140, 219, 238, 319, 325, 453, 762, 820, 1016, 1017, 1103, 1132, 
1163, 1174, 1191, 1215, 1217, 1223, 1288. [19] 


28. ஆசெதுகை: 
110, 291, 355, 423, 944, 1077. ை [6] 


28. (௮) சீரிடை ஆசெதுகை: 
206. i [1] 


சீ 


29. முரண்‌ தொடை: 


79, 94, 99, 126, 237, 250, 304, 398, 517, 535, 615, 628, 637, 649, 
669, 673, 721, 854, 861, 871, 963, 966, 973, 978, 1052, 1152, 1196, 
1225, 1226, 1227, 1284, 1328. 5 [32] 


30. அளபெடைத்‌ தொடை: 


15, 94, 364, 544, 585, 653, 809, 840, 940, 1087, 1097, 1143, 1176, 
1200, 1210, 1263, 1292, 1295. ்‌ [18] 


31. ஈரடிகளிலும்‌ இணை மோனை பெற்றவை: 


4, 15, 29, 35, 42, 45, 51, 75, 94, 106, 123, 130, 153, 155, 182, 194, 
228, 229, 234, 247, 248, 259, 266, 271, 282, 297, 310, 341, 346, 359, 
362, 385, 440, 453, 470, 497, 499, 504, 519, 520, 524, 526, 538, 546, 
553, 556, 568, 583, 601, 635, 647, 670, 678, 679, 683, 684, 689, 711, 
714, 724, 736, 745, 755, 757, 768, 782, 798, 800, 814, 826, 834, 851, 
861, 862, 865, 868, 880, 914, 924, 933, 936, 939, 944, 996, 1032, 
1042, 1057, 1068, 1079, 1081, 1110, 1130, 1137, 1143, 1158, 1191, 
1199, 1219, 1232, 1250, 1262, 1270, 1271, 1288, 1303. [105] 


32. இணை மோனை-முதலடியில்‌ மட்டும்‌ : 

4, 10, 27, 31, 34, 43, 44, 53, 54, 64, 88, 91, 97, 101, 114, 133, 143, 
154, 156, 158, 159, 164, 167, 170, 171, 176, 180, 181, 184, 189, 192, 
195, 196, 199, 219, 231, 232, 238, 239, 242, 245, 246, 252, 262, 263, 


குறிப்புகள்‌ 91 


265, 268, 269, 285, 287, 306, 311, 315, 316, 322, 343, 352, 355, 
358, 365, 373, 378, 379, 384, 387, 396, 407, 417, 423, 452, 457, 
478, 490, 492, 501, 502, 503, 507, 529, 537, 541, 544, 550, 558, 573, 
581, 600, 602, 604, 606, 607, 610, 626, 629, 631, 634, 638, 645, 655, 
658, 668, 671, 680, 681, 682, 685, 691, 694, 703, 705, 706, 707, 
718, 719, 726, 732, 734, 735, 747, 748, 753, 761, 762, 769, 774, 775, 
795, 810, 816, 822, 850, 852, 853, 857, 858, 867, 869, 871, 876, 
877, 885, 886, 891, 893, 895, 901, 909, 913, 915, 919, 930, 937, 938, 
958, 960, 966, 969, 971, 973, 990, 992, 994, 1004, 1007, 1019, 1051; 
1054, 1076, 1086, 1091, 1093, 1100, 1106, 1109, 1112, 1116, 1120, 
1122, 1133, 1134, 1160, 1164, 1169, 1170, 1171, 1175, 1177, 1178, 
1189, 1192, 1193, 1197, 1202, 1213, 1217, 1218, 1220, 1229, 1235, 
1236, 1243, 1251, 1255, 1263, 1267, 1275, 1276, 1280, 1283, 1291, 
1305, 1307, 1309, 1310, 1323, 1326. [216] 


33. இணை மோனை-இரண்டாம்‌ அடியில்‌ மட்டும்‌ : 


3,5, 6, 7, 12, 13, 14, 18, 19, 22, 23, 24, 26, 36, 38, 39, 40, 48, 55, 
56, 60, 71, 73, 74, 78, 79, 83, 85, 89, 98, 99, 100, 109, 112, 124, 125, 
126, 127, 131, 137, 138, 139, 146, 148, 162, 172, 175, 188, 191, 203, 
218, 222, 227, 230, 236, 240, 253, 273, 276, 278, 281, 284, 286, 301, 
333, 338, 344, 345, 348, 350, 351, 356, 369, 377, 383, 395, 398, 399, 
400, 405, 406, 414, 415, 428, 430, 441, 442, 445, 446, 451, 458, 459, 
465, 468, 471, 472, 474, 480, 481, 487, 493, 494, 509, 517, 518, 525, 
530, 532, 539, 540,: 547, 548, 555, 560, 561, 563, 564, 569, 588, 589, 
591, 592, 596, 609, 612, 617, 621, 622, 624, 625, 646, 649, 662, 665, 
667, 675, 676, 677, 688, 696, 698, 700, 702, 706, 708, 712, 713, 721, 
723, 731, 750, 760, 765,-766, 777, 789, 790, 794, 799, 801, 808, 809, 
815, 818, 821, 833, 843, 854, 866, 878, 879, 881, 883, 887, 888, 889, 
896, 897, 899, 902, 903, 904, 905, 906, 907, 910, 911, 912, 917, 918, 
935, 949, 953, 957, 973, 980, 985, 995, 999, 1002, 1006, 1014, 1017, 
1021, 1022, 1025, 1031, 1041, 1044, 1053, 1063, 1065, 1083, 1096, 
1097, 1098, 1099, .1102, 1107, 1113, 1117, 1129, 1138, 1141, 1144, 
1147, 1151, 1167, 1187, 1198, 1201, 1204, 1207, 1209, 1214, 1227, 
1298, 1231, 1239, 1248, 1253, 1254, 1257, 1279, 1281, 1292, 1294, 
1297, 1298, 1306, 1314, 1316, 1324, 1325. [254] 


34, இணை எதுகை-ஈரடியிலும்‌ : 


36, 110, 184, 225, 282, 297, 310, 362, 375, 411, 493, 494, 520, 
524, 553, 556, 571, 596, 724, 812, 854, 886, 948, 985, 1101. [25] 


92 திருக்குறள்‌ யாப்பு அமைதி 
35. இணை எதுகை-முதலடியில்‌ மட்டும்‌ : 


4, 5, 10, 22, 56, 71, 107, 109, 517, 519, 558, 582, 583, 608, 645, 
658, 676, 747, 801, 856, 895, 898, 927, 1093, 1110, 1117, 1193, 1293. 
[28] 


36. இணை ஏதுகை-இரண்டாம்‌ அடியில்‌ மட்டும்‌ : 


33, 55, 89, 125, 191, 247, 280, 293, 318, 341, 350, 470, 487, “525, 
540, 543, 577, 588, 591, 612, 622, 625, 634, 648, 659, 670, 677, 679, 
735, 750, 762, 769, 771, 799, 813, 815, 824, 834, 870, 899, 902, 905, 
973, 1017, 1025, 1027, 1041, 1063, 1139, 1140, 1207, 1256. [52] 


37. இணை முரண்‌-முதலடிக்கண்‌ : 


29, 115, 290, 292, 395, 511, 562, 642, 691, 709, 730, 744, 747, 867, 
932, 941, 1005, 1015, 1269, 1306, 1326. [21] 


38. இணை முரண்‌-இரண்டாம்‌ அடிக்கண்‌ : 
420, 794, 811, 812, 815, 1030. [6] 


39. பொழிப்பு மோனை-ஈரடிகளிலும்‌ : 


9, 135, 179, 288, 363, 382, 390, 489, 585, 653, 716, 751, 1206, 
1259, [14] 


40. பொழிப்பு மோனை. முதலடியில்‌ மட்டும்‌ : 


3, 6, 7, 18, 22, 23, 24, 30, 36, 46, 48, 57, 96, 101, 104, 113, 120, 
138, 144, 146, 148, 149, 157, 161, 165, 169, 172, 185, 188, 191, 210, 
211, 214, 216, 217, 236, 251, 261, 264, 273, 275, 286, 296, 301, 308, 
312, 318, 331, 344, 351, 356, 365, 366, 371, 374, 376, 383, 386, 393, 
394, 401, 404, 422, 425, 435, 436, 441, 442, 443, 444, 446, 459, 462, 
474, 480, 487, 508, 512, 513, 515, 521, 532, 533, 547, 549, 551, 560, 
561, 563, 569, 570, 575, 578, 584, 591, 593, 596, 609, 611, 625, 627, 
639, 640, 641, 642, 654, 659, 671, 676, 693, 697, 699, 700, 701, 702, 
715, 720, 728, 763, 765, 784, 797, 799, 805, 811, 812, 815, 817, 818, 
£823, 832, 836, 847, 864, 873, 874, 904, 921, 922, 928, 934, 937, 945, 
946, 947, 957, 968, 987, 988, 998, 1009, 1012, 1013, 1021, 1025, 1038, 
1040, 1053, 1056, 1075, 1083, 1102, 1107, 1114, 1117, 1149, 1153, 1179, 
1184, 1187, 1195, 1203, 1206, 1209, 1214, 1221, 1226, 1231, 1241, 1252, 
1258, 1260, 1272, 1279, 1290, 1301, 1304, 1308, 1314, 1324, 1325, 1929, 


[192] 
41. பொழிப்பு மோனை-இரண்டாம்‌ அடியில்‌ மட்டும்‌ : 
33, 52, 69, 77, 156, 189, 200, 201, 231, 249, 250, 255, 258, 294, 


குறிப்புகள்‌ 99 


810, 357, 426, 448, 486, 506, 542, 573, 574, 595, 631, 632, 641, 673, 
674, 681, 694, 738, 739, 741, 759, 792, 828, 853, 898, 970, 1015, 1043, 
1080, 1100, 1101, 1105, 1131, 1152, 1156, 1164, 1178, 1180, 1196, 1234, 


1235, 1283, 1287, 1318, 1319. [59] 
42. பொழிப்பு எதுகை-முதலடியில்‌ : 
64, 119, 127, 245, 441, 605, 614, 624, 693, 791, 983, 1311. [12] 
43. பொழிப்பு எதுகை-இரண்டரம்‌ அடியில்‌ : 
108; 739, 875, 1139. [4] 


44, பொழிப்பு முரண்‌ : 


86, 100, 186, 264, 375, 436, 442, 505, 558, 907, 1018, 1104, 1281, 
1295. [14] 


45. ஒரூஉ மோனை 2 


1, 28, 33, 49, 52, 65, 72, 73, 80, 85, 89, 90, 112, 128, 131, 173, 215, 
227, 267, 290, 292, 294, 333, 335, 347, 397, 398, 403, 412, 429, 430, 
434, 447, 451, 579, 598, 616, 643, 667, 669, 673, 686, 692, 746, 796,. 
845, 855, 875, 878, 883, 889, 899, 905, 906, 911, 916, 945, 953, 981, 
1008, 1047, 1049, 1055, 1092, 1118, 1121, 1136, 1165, 1173, 1211, 1212, 
1228, 1246, 1273, 1315. [75] 


46. ஒரூஉ எதுகை: 


17, 21, 31, 34, 42, 46, 59, 61, 62, 65, 72, 78, 81, 84, 88, 92, 93, 96, 
97, 98, 101, 103, 104, 106, 111, 117, 118, 121, 122, 123, 127, 128, 
132, 133, 136, 137, 140, 142, 143, 144, 147, 150, 153, 154, 156, 159, 
163, 164, 166, 167, 168, 169, 171, 174, 176, 178, 180, 185, 187, 189, 
191, 192, 193, 194, 196, 199, 202, 206, 210, 214, 219, 229, 232, 
234, 238, 239, 240, 241, 242, 243, 246, 248, 252, 262, 263, 269, 
274, 275, 276, 277, 283, 284, 285, 286, 289, 295, 296, 298, 301, 
302, 306, 309, 312, 313, 316, 317, 325, 329, 330, 337, 339, 
343, 346, 347, 349, 352, 355, 358, 367, 374, 378, 379, 384, 
394, 398, 401, 406, 410, 412, 416, 417, 419, 421, 423, 
430, 433, 434, 435, 439, 443, 453, 456, 457, 461, 464, 
466, 479, 481, 482, 483, 484, 488, 495, 496, 497, 498, 502, 
504, 506, 514, 522, 525, 527, 531, 535, 536, 541, 548, 
559, 562, 565, 566, 573, 574, 580, 586, 587, 588, 593, 
597, 601, 604, 606, 607, 610, 615, 616, 618, 626, 627, 633, 634, 


ன்‌ 


636, 644, 647, 646, 651, 660, 661, 663, 
685, 687, 689, 690, 692, 694, 695, 696, 


667, 668, 
708, 714, 


670, 674, 680, 683, 
718, 720, 726, 727, 


* 


94 திருக்குறள்‌ யாப்பு அமைதி 


728, 730, 732, 733, 734, 737, 742, 744, 745, 749, 750, 753, 754, 755, 
757, 758, 760, 762, 763, 764, 769, 772, 775, 776, 778, 781, 782, 783, 
784, 785, 787, 789, 795, 797, 799, 802, 803, 804, 813, 817, 819, 820, 
823, 824, 825, 826, 827, 829, 830, 831, 834, 835, 836, 837, 839, 841, 
842, 844, 849, 851, 852, 853, 857, 858, 859, 860, 865, 867, 869, 872, 877 
879, 880, 881, 884, 885, 888, 890, 892, 893, 894, 901, 909, 913, 914, 
915, 917, 919, 920, 926, 933, 938, 942, 954, 955; 957, 960, 963, 968, 
971, 972, 974, 976, 977, 981, 982, 986, 993, 994, 995, 997, 1000, 1005, 
1010, 1011, 1013, 1019, 1027, 1028, 1029, 1030, 1035, 1036, 1037, 1045, 
1049, 1051, 1054, 1056, 1057, 1060, 1062, 1064, 1066, 1068, 1069, 1070, 
1075, 1079, 1080, 1081, 1084, 1086, 1091, 1096, 1102, 1111, 1112, 1115, 
1127, 1129, 1190, 1131, 1134, 1135, 1137, 1141, 1148, 1150, 1154, 1156, 
1160, 1161, 1171, 1172, 1174, 1175, 1177, 1181, 1182, 1185, 1189, 1190, 
1192, 1207, 1213, 1214, 1215, 1216, 1217, 1219, 1220, 1222, 1223, 1229, 
1230, 1234, 1235, 1236, 1237, 1238, 1239, 1241, 1242, 1243, 1246, 1248, 
1249, 1253, 1257, 1267, 1268, 1270, 1275, 1276, 1279, 1282, 1288, 1289, 
1291, 1304, 1305, 1314, 1317, 1320, 1323. [458] 


47. ஒரூஉ முரண்‌ : 
59, 121, 240, 298, 319, 409, 427, 430, 460, 496, 616, 643, 708, 826, 
835, 973, 976, 979, 1048, 1083, 1124, 1186, 1218. [23] 


48. குறிப்பு 7இல்‌ பார்க்க. 


49. கூழை மோனை : 

19, 25, 41, 81, 87, 136, 139, 140, 141, 175, 198, 233, 240, 278, 284, 
317, 350, 367, 369, 377, 411, 431, 448, 450, 461, 486, 493, 498, 510, 
527, 536, 555, 564, 575, 592, 630, 662, 677, 687, 688, 698, 704, 721, 
742, 752, 764, 766, 790, 808, 833, 860, 863, 897, 912, 929, 935, 973, 
1003, 1010, 1022, 1035, 1058, 1063, 1082, 1087, 1088, 1097, 1113, 1114, 
1157, 1200, 1246, 1268, 1272, 1298. [75] 


50. மேற்கதுவாய்‌ மோனை : 


11, 13, 60, 74, 105, 108, 281, 300, 302, 309, 370, 466, 473, 509, 
511, 534, 543, 571, 577, 590, 613, 628, 665, 690, 729, 731, 741, 759, 
767, 807, 809, 866, 903, 908, 910, 923, 930, 951, 965, 1044, 1050, 1052, 
1061, 1207, 1265. [45] 


51. மேற்கதுவாய்‌ எதுகை: 


108, 120, 391, 427, 577, 659, 719, 832, 965, 978, 1031, 1113, 1266. 
[13] 


குறிப்புகள்‌ 95 

52. கீழ்கீகதுவாய்‌ மோனை 
5, 8, 26, 32, 47, 56, 74, 76, 83, 99, 121, 177, 200, 202, 212, 223, 
224, 225, 226, 313, 320, 418, 428, 437, 477, 485, 496, 500, 542, 554, 
582, 589, 594, 612, 617, 620, 623, 633, 672, 717, 722, 725, 739, 756, 
779, 791, 839, 849, 854, 892, 898, 902, 931, 943, 956, 985, 1043, 1046, 
1059, 1074, 1127, 1141, 1145, 1167, 1286, 1300. [66] 


53, கீழ்க்கதுவாய்‌ எதுகை: 

53, 105, 131, 200, 290, 318, 320, 428, 602, 612, 629, 637, 638, 666, 
672, 673, 677, 678, 703, 705, 707, 722, 739, 748, 752, 798, 810, 886, 
891, 962, 979, 1041, 1067, 1188, 1208, 1280, 1286. [37] 

54. முற்று மோனை-முதலடியில்‌ : 


12, 50, 58, 145, 255, 357, 391, 392, 427, 494, 517, 666, 787, 793, 
918, 963, 991, 1041, 1067, 1167. [20] 


55. முற்று எதுகை: 
12, 621, 623, 973, 1082, 1170. [6] 


36. முற்று மோனை-இரண்டாம்‌ அடியில்‌ : 


155, 248, 467, 505, 538, 568, 571, 578, 594, 615, 814, 864, 870, 
873, 900, 1057, 1066, 1206, 1271. [19] 


57. கடையிணை மோனை-முதல்‌ அடியில்‌: 


10, 75, 110, 155, 160, 170, 180, 184, 204, 205, 237, 238, 291, 293, 
297, 298, 311, 321, 324, 342, 375, 385, 388, 396, 405, 407, 426, 541, 
544, 595, 603, 631, 655, 709, 711, 712, 760, 761, 780, 801, 843, 858, 
861, 882, 887, 896, 959, 964, 975, 1002, 1006, 1015, 1032, 1051, 1110, 
1129, 1142, 1191, 1197, 1210, 1225, 1247, 1269, 1271, 1316. [65] 


58. கடையிணை மோனை-இரண்டாம்‌ அடியில்‌ : 
432, 462, 605, 642,-703, 770, 772, 786, 855, 1040, 1192, 1213. [12] 


59. கடையிணை எதுகை: 

10, 110, 170, 204, 205, 237, 253, 265, 293, 342, 373, 375, 385, 426, 
631, 709, 711, 712, 759, 801, 843, 882, 896, 908, 975, 1015, 1046, 1072, 
1125, 1140, 1142, 1168, 1191, 1264. [34] 


60. கடையிணை முரண்‌ : 


10, 110, 155, 183, 254, 321, 344, 451, 664, 723, 861, 882, 887, 896, 
978, 980, 1133. [17] 


96 திருக்குறள்‌ யாப்பு அமைதி 
61. கடைக்கூழை மோனை : 
59, 79, 221, 230, 283, 399, 432, 484, 831, 1029, 1125. [11] 


62. இடைப்புணர்‌ மோனை : 


52, 62, 152, 197, 207, 241, 276, 299, 395, 421, 468, 479, 482, 
572, 597, 615, 644, 664, 674, 692, 696, 786, 796, 823, 841, 844, 878, 
881, 905, 953, 970, 995, 1000, 1011, 1018, 1020, 1033, 1045, 1060, 
1069, 1099, 1101, 1108, 1132, 1139, 1148, 1166, 1173, 1176, 1222, 1240, 
1254, 1292, [53] 

63. இடைப்புணர்‌ எதுகை: 


52, 59, 197, 229, 240, 241, 247, 276, 468, 486, 579, 644, 655, 
692, 786, 819, 826, 841, 870, 878, 981, 1011, 1029, 1033, 1109, 1132, 
1292, [27] 


64. இடைப்புணர்‌ முரண்‌ : 

276, 692, 850, 1132. [4] 

65. பின்‌ மோனை : 

151, 201, 250, 305, 467, 489, 713, 954, 1017, 1188, 1285, 1295. 
[12] 

66. பின்‌ எதுகை: 


201, 216, 250, 399, 467, 641, 652, 655, 713, 721, 805, 862, 910, 
924, 1188, 1295. [16] 

67. பின்‌ முரண்‌ : 

201, 264, 394, 1104. [4] 

68. குறிப்பு எண்‌ 42-ம்‌ 45-ம்‌ பார்க்கவும்‌. 

69. குறிப்பு எண்‌ 30 பார்க்கவும்‌. 

70. ஏக்திசைச்‌ செப்பலோசை பெற்றுவரும்‌ 397 ஆம்‌ குறளும்‌, 
மற்றும்‌ குறிப்பு எண்‌ 3இல்‌ குறிப்பிடப்பெற்ற தூங்கசைச்‌ செப்ப 


லோசைப்‌ பாடல்கள்‌ 110-ம்‌ ஆக 111 பாடல்கள்‌ ஒழிந்த ஏனைய 


1219 குறள்களும்‌ ஒழுகசைச்‌ செப்பலோசை பெற்றமையால்‌ ஒழுகு 
வண்ணப்‌ பாடல்கள்‌ ஆகும்‌. 


மமற்கோள்‌ நூல்கள்‌ 


அ௮ஷ்டப்‌ பிரபம்தம்‌-பிள்ளப்பெருமாளையங்கார்‌ : மர்ரே ராஜம்‌ 
வெளியீடு, 1957. 


ஆராய்ச்சி: காலாண்டுப்‌ பத்திரிகை, மலர்‌ 1- இதழ்‌ 2: நா. 
வானமாமலை, 1969. 


இலக்கண விளக்கம்‌: ராவ்பகதூர்‌ சி.வை. தாமோதரம்‌ பிள்ளை. 
பதிப்பு, 1889. 


கலித்தொகை: ராவ்பகதூர்‌ சி. வை. தாமோதரம்‌ பிள்ளை 
பதிப்பு, 1887. 


செர்தமிழ்ப்‌ பத்திரிகை - தொகுதி-1, 41, 


திருவள்ளுவர்‌ திருநாள்‌ விழாமலர்‌: திருநெல்வேலித்‌ கென்‌ 
னிந்திய சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 1968, 


தொடையகதிகாரம்‌ - புலவர்‌ குழந்தை: பாரரிகிலைய வெளியீடு, 
1967. 


தொல்காப்பியம்‌ - எழுத்ததிகாரம்‌-நச்சினார்க்கினியம்‌ : 
சி. கணேசையர்‌ பதிப்பு, 1937. 


தொல்காப்பியம்‌-பொருள திகாரம்‌, எஸ்‌. கன கசபாதிப்‌ பிள்ளை 
பதிப்பு, 1934, 


தொன்னூல்‌ விளக்கம்‌-வீரமாமுனிவர்‌: இரண்டாம்‌ பதிப்பு, 1891. 


நன்னூல்‌ - பவணந்தி முனிவர்‌: சங்கர நமச்சிவாயர்‌ உரை- 
டாக்டர்‌ உ.வே. சாமிநாதையர்‌ பதிப்பு, 1933. 


கேமிகாதம்‌ - குணவீர பண்டிதர்‌: மதுரைத்‌ தமிழ்ச்சங்கப்‌ 
பதிப்பு, 1903. 
13 


98 


திருக்குறள்‌ யாப்பு அமைதி 
பிரயோக விவேகம்‌: ஆறுமுக நாவலர்‌ பதிப்பு, 1866. 


பெரிய புராணம்‌: - சேக்கிழார்‌ : சைவசித்தாந்த மகாசமாஜப்‌ 
பதிப்பு, 1950. 


மதுரைக்‌ காஞ்சி [பத்துப்பாட்டு] - டாக்டர்‌ உ. வே, சாமி 
கரதையர்‌ பதிப்பு, 1956. 


முத்துவீரியம்‌ - முத்துவீர உபாத்தியாயர்‌, 1889. 


யாப்பதிகாரம்‌ - புலவர்‌ குழந்தை: பாரிநிலைய வெளியீடு, 
மூன்றாம்‌ பதிப்பு, 1908. 


யாப்பருங்கலக்‌ காரிகை - மகாவித்துவான்‌ மே. வீ. வேணு 
கோபாலப்பிள்ளை பதிப்பு : பாரிநிலைய வெளியீடு, 1968. 


யாப்பருங்கல விருத்தியுரை: ராவ்பஹதூர்‌ ௪. பவானந்தம்‌ 
பிள்ளை பதிப்பு, 1916. 


வீரசோழியம்‌: பவானந்தர்‌ கழகப்‌ பதிப்பு, 1942, 


Senthamil - A Grammar of the high dialect of the Tamil Language 
termed Shen-Tamil by Constant Joseph Beschi, 5. J., trans- 
lation by B. G. Babington, Madras, 1822. 


The ‘Sacred’ Kural of Tiruvalluva - Nayanar, with Introduction, 
Grammar, Translation, Notes, Lexicon and Concordance. 
By The Rev. G. U. Pope, M. A., D. D.—1886. 


இரண்டாம்‌ பகுதி 


திருக்குறள்‌ பாட வேறுபாடு 


1s நூல்களில்‌ பாட வேறுபாடு நேர்ந்த வகை 


பழந்தமிழ்‌ நூல்களில்‌ பாட வேறுபாடு இல்லாத ஒரு 
நூலை நாம்‌ காணக்கூடவில்லை. பல நூற்றாண்டுகளாகச்‌ 
சுவடிகளில்‌ எழுதிக்‌ கற்றுப்‌ போற்றிவந்தமையினால்தான்‌ 
நூல்களில்‌ பாட வேறுபாடுகளும்‌ மிகுந்துவரலாயின. 
பெரும்பான்மையும்‌ பண்டைப்‌ புலவரை அடுத்துக்‌ கற்று 
வரும்‌ மாணவர்‌ எப்பொழுதும்‌ தத்தம்‌ ஆசிரியருடனே 
உறைந்து வருவது வழக்கமாயிருந்தது. ஆசிரியர்‌ புதுவ 
தாகச்‌ சொல்லும்‌ பாக்களையும்‌ உரைகளையும்‌ கேட்டு உட 
னுக்குடன்‌ எழுதிவருதலையும்‌ இம்மாணவருள்‌ சிலர்‌ செய்து 
வந்தனர்‌. 


மேலும்‌, நூல்‌ போற்றும்‌ முறையில்‌ சுவடிகளில்‌ 
எழுதியே கற்கும்‌ நிலைமைதான்‌ அந்நாளில்‌ இருந்தது. 
ஆதலால்‌, கற்பார்‌ நூல்களையும்‌ அவசியம்‌ எழுதியாக 
வேண்டும்‌. அவ்வாறு எழுதும்‌ பொழுது, ஒருவர்‌ சொல்லக்‌ 
கேட்டுப்‌ பிறர்‌ படி எழுதுதலும்‌, ஒரு படியை நோக்கி 
வேறுபடி எடுத்தலும்‌ வழக்கமாயிருந்தது. சுவடிகளின்‌ 
தேவை அதிகமாக இருந்த பின்னாளில்‌, திருக்குறள்‌, கம்ப 
ராமாயணம்‌ போன்ற பலரும்‌ விரும்பிக்‌ கற்றுவந்த நூல்‌ 
களின்‌ படிகளை எழுதி, வேண்டுவார்க்கு விலைக்குக்‌ கொடுப்‌ 
பதற்காகப்‌ படியெடுத்தலைத்‌ தொழிலாகக்‌ கொண்டிருந்‌ 
தவர்களும்‌ உண்டு. சில ஏட்டுப்‌ பிரதிகளின்‌ இறுதியில்‌, 
இன்னார்பொருட்டு அல்லது இன்னார்‌ கேட்டுக்‌ கொண்ட 
படி, இன்னாரால்‌, இன்ன மூலப்படியைப்‌ பர்ர்த்து இந்த 
ஏட்டுப்‌ பிரதி இன்ன நாளில்‌ எழுதி முடிந்தது என்னும்‌ 
குறிப்புகள்‌ காணப்படுகின்றமையால்‌, மேலே சொன்ன 
செய்தி விளக்கமாகும்‌. 


102 திருக்குறள்‌ பாட வேறுபாடு 


ஒருவர்‌ சொல்லக்‌ கேட்டு எழுதும்‌ பொழுதும்‌, அல்லது 
தாமே பார்த்து எழுதும்‌ பொழுதும்‌ ஒலி ஒப்புமையுடைய 
எழுத்துக்களையும்‌ உருவ ஒப்புமையுடைய எழுத்துக்களை 
யும்‌ தவறுதலாக ஒன்றற்குப்‌ பதிலாகப்‌ பிறிதொன்றை 
எழுதிவிடுதல்‌ இயல்பே. சொல்வார்‌ எழுப்பும்‌ ஒலி வேற்‌ 
றுமையாலும்‌, அவரிடம்‌ தோன்றும்‌ அயர்ச்சியாலும்‌ ஒன்று 
பிறிதாக உணரவும்‌, மூலப்படியில்‌ சில விடுபடவும்‌ நேர 
லாம்‌. ஒத்த ஓசையும்‌ பொருளுமுடைய சொற்களைச்‌ 
சொல்லுவார்‌ ஒன்றற்‌ கொன்றாகக்‌ கொண்டு கூறவும்‌ இட 
முண்டு. சந்தி சேர்ந்தும்‌ பிரிந்தும்‌ வரும்‌ சொற்றொடர்‌ 
களை மூலப்‌ படியிற்‌ போலவன்றிச்‌ சொல்லுவார்‌ எழுது 
வார்‌ தத்தம்‌ விருப்பம்‌ போலப்பிரித்தும்‌ சேர்த்தும்‌ எழுதும்‌ 
நிலை ஏற்படும்‌. அன்றியும்‌, நன்கு ஊன்றிக்‌ கவனியாமல்‌ 
சந்தி வேண்டுமிடங்களில்‌ விடுத்தும்‌ வேண்டா இடங்களில்‌ 
பெய்தும்‌ பிழை மலியவும்‌ ஏதுவாகும்‌. இங்ஙனம்‌ நேரும்‌ 
பிழைபாடுகளைக்‌ கருதியே, 


“படிச்சவன்‌ பாட்டைக்‌ கெடுத்தான்‌ 
எழுதினவன்‌ ஏட்டைக்‌ கெடுத்தான்‌ * 


என்று ஓர்‌ உலக மொழியும்‌ வழங்கிவருகிறது. 


கேட்டு எழுதுவதிலும்‌ பார்தீது எழுதுவதில்‌ கண்‌ 
ணயர்வு மிகுதியும்‌ நேரும்‌. முந்திய மூலப்படி. செவ்வை 
யான எழுத்துருவம்‌ பெருதிருந்தால்‌, ஒரெழுத்தை அதனை 
யொத்த வடிவுடைய பிறிதோர்‌ எழுத்தாக மயங்கி எழுத 
வும்‌ கூடும்‌. எழுதும்‌ பொழுது எழுதுபவர்‌ தாம்‌ படித்த 
ஒத்த சொற்பொருள்களும்‌ நினைவுக்கு வர மூலப்படியில்‌ 
உள்ளவாறு எழுதாது, தமக்கு அப்போது நினைவில்‌ 
தோன்றிய புத்துருவங்களை இடைமடுத்தலும்‌ இயலும்‌. 
மேலும்‌, எழுதுவார்‌ தமது சொந்த விருப்பு வெறுப்புக்‌ 
களைப்‌ பொறுத்தும்‌ எழுதுவதில்‌ சில மாறுபாடுகள்‌ செய்து 
விடலாம்‌. விரைந்து எழுதுவாராயின்‌, சிலசமயம்‌ மூலப்‌ 
படியில்‌ உள்ள சிற்சில பகுதிகள்‌ அங்கங்கே விடுபடவும்‌ 
நேரலாம்‌. 


"இன்னும்‌ சில நரல்களில்‌ ஒவ்வொரு பகுதியில்‌ வாழ்‌ 
வார்‌ தத்தம்‌ பழக்க வழக்கத்திற்கும்‌ சூழ்நிலைக்கும்‌ ஏற்ப 
ஒருசில மாறுதல்களைப்‌ படிகளில்‌ செய்யவும்கூடும்‌. கற்‌ 


நூல்களில்‌ பாட வேறுபாடு நேர்ந்த வகை 103 


பிப்பார்‌, எழுதுவார்‌, பொதுமக்களுக்கு எடுத்துச்‌ சொல்லு 
வார்‌ மூதலியோரிடம்‌ இத்தகைய மாறுபட்ட வழக்காறு 
கள்‌ இடம்பெறலாம்‌. இவ்வகைக்‌ காரணங்களால்தான்‌ 
போலும்‌, கம்பராமாயணம்‌, பெரியபுராணம்‌, கந்தபுராணம்‌ 
போன்ற சமயச்‌ சார்பான பல நூல்களுக்குரிய ஏடுகள்‌ 
வெவ்வேறு பகுதிகளில்‌ வெவ்வேறு வகைப்‌ பாடமரபு 
களைக்‌ கொண்டு காணப்படுகின்றன. 


2. திருக்குறளில்‌ பாட வேறுபாடு புகுந்த காலம்‌ 


மூலப்படியை ஆசிரியரின்‌ வாய்மொழியாகக்‌ கேட்டு 
முதல்முதல்‌ எழுதிய காலத்திலேயே ஒருசில . பிழைகள்‌ 
நேர வாய்ப்புண்டு. அப்படியிருக்கப்‌ பின்னர்‌ வழிவழி 
ஒன்றிலிருந்து ஒன்றாகப்‌ பிறந்துவருகின்ற படிகளைக்‌ 
குறித்து யாது கூறுதல்‌ கூடும்‌? மூலப்படியை முதல்முதல்‌ 
பெயர்த்தெழுதும்போ து அப்படியினின்றும்‌ மாறுபட்டவை 
நகலில்‌ மிகச்‌ சிலவாக இருக்கும்‌. பின்னர்‌, நகலிலிருந்து 
மேலும்மேலும்‌ நகல்களாகப்‌ பெருகிவரும்‌ காலத்தில்‌ படி 
யெடுப்பார்‌ தகுதிக்கு ஏற்பப்‌ பிழைக்ளும்‌ சற்று மிகுந்து 
வருதல்‌ இயற்கையே. இதுவே நாட்டின்‌ பல பகுதிகளுக்‌ 
கும்‌ பரவி வருகின்ற நிலை நேரும்போது, அங்கங்குள்ள 
சூழ்நிலை காரணமாகச்‌ சிற்சில மாறுதல்கள்‌ நாளடைவில்‌ 
நிகழ்ந்து விடலாம்‌. ஒரு நூலின்‌ உரையாசிரியர்‌, பதிப்‌ 
பாசிரியர்‌ முதலியோர்‌ தத்தமக்குக்‌ கிடைக்கும்‌ சுவடிகளை 
ஒப்புநோக்கி இங்ஙனமாக நேர்ந்த பாட வேறுபாடுகளைச்‌ 
சுட்டிக்‌ காட்டுகின்றனர்‌. 


திருக்குறளுக்கு உரைகண்டார்‌ தருமர்‌, மணக்குடவர்‌, 
தாமத்தர்‌, நச்சர்‌, பரிதி, திருமலையர்‌, மல்லர்‌, பரிப்பெரு 
மாள்‌, காளிங்கர்‌, பரிமேலழகர்‌ என்னும்‌ பதின்மர்‌. இவர்‌ 
களுள்‌ மணக்குடவர்‌, பரிப்பெருமாள்‌, பரிதியார்‌, காளிங்கர்‌, 
பரிமேலழகர்‌ என்பாருடைய உரைகளே இப்பொழுது 
நமக்குக்‌ கிடைத்துள்ளன. இவ்வுரைகாரர்‌ கொண்ட பாடங்‌ 
கள்‌ சிற்சில குறள்களில்‌ வெவ்வேறாக உள்ளன. ஆகவே, 
திருக்குறளுக்கு உரை எழுதும்‌ முயற்சி தோன்றிய பல 
நூற்றுண்டுகளுக்கு முன்பேயே--கி. பி. பதினொன்றாம்‌ நூற்‌ 
ருண்டில்‌ தானே--மூல பாடங்களில்‌ வேறுபட்ட வழக்கு 


இருக்குறளில்‌ பாட வேறுபாடு புகுந்த காலம்‌ 105 


நாட்டில்‌ இருந்தமை தெளிவு, உரைகாரர்களோ தாந்தாம்‌ 
எது சிறந்தது என்று கருதினார்களோ அந்தப்‌ பாடத்தைக்‌ 
கொண்டு உரை விளக்கம்‌ தந்துள்ளனர்‌. சில இடங்களில்‌ 
பாட வேறுபாடுகளையும்‌ எடுத்துக்காட்டியதோடு ஒருசில 
இடங்களில்‌ அவற்றின்‌ தகுதிபற்றியும்‌ ஆராய்ந்து குறிப்பு 

எழுதியுள்ளார்கள்‌. 


9. பரிப்பெருமாள்‌ காட்டும்‌ பாட வேறுபாடுகள்‌ 


உரைகாரர்‌ எல்லாருக்கும்‌ முற்பட்டவராகத்‌ தெரிய 
வருபவர்‌ மணக்குடவர்‌. இவர்‌ கொண்ட பாடங்களுக்கு 
மாறாக வேறுபட்ட புதிய பாடங்களைப்‌ பீன்னுரையாசிரியர்‌ 
கள்‌ தத்தம்‌ உரைநூல்களில்‌ புகுத்தியிருக்கின்‌ றனர்‌. இவ 
ருடைய உரையைத்‌ திருத்தி அமைக்கப்பெற்ற புத்துரையே 
பரிப்பெருமாள்‌ உரை. இவர்‌ ஒருசில இடங்களில்‌ மணக்‌ 
குடவர்‌ கொண்ட பாடத்தினும்‌ ே வேறுபட்ட பாடம்‌ கொண்டு, 
அதற்குத்‌ தக்கபடி உரைவகுத்துள்ளார்‌. 1081, AS, 1195 
ஆம்‌ குறள்‌-உரைகள்‌ இதற்குத்‌ தக்க சான்றாம்‌.” 


மேலும்‌ இவர்‌, 1077 ஆம்‌ குறளுரையில்‌, “கூன்கை 
என்று பாடமோதினும்‌ அமையும்‌” என்றும்‌, 480-இல்‌ 
“ஒப்புவாண்மை என்று ஒப்புரவிற்கே போக்குவாரு 
முளர்‌” என்றும்‌, 1116 ஆம்‌ பாடலில்‌, “பதியிற்‌ கலங்கிய 
மீன்‌ அறியா என்று பாடம்‌ ஓதித்‌ தம்‌ நிலைமையினின்றும்‌ 
கலங்கின மீன்கள்‌ மதியினையும்‌ மடந்தை முகத்தினை 
யினையும்‌ அறியாவாயின. எனினும்‌ அமையும்‌” என்றும்‌ 
பிறர்‌ கொண்ட பாடங்களை எடுத்துக்காட்டியுள்ளார்‌. 


4, - காளிங்கர்‌ காட்டியவை 


பரிப்பெருமாளுக்குப்‌ பிற்பட்டவராகக்‌ கருதப்படு 
பவர்‌ காளிங்கர்‌. இவரும்‌ தம்‌ உரையுள்‌ சிற்சில பாட 
வேறுபாடுகளை எடுத்துக்காட்டியிருக்கின்றார்‌. * எனைத்‌ 
தானும்‌ எஞ்ஞான்றும்‌” (317) என்னும்‌ குறளின்‌ உரையில்‌, 
“மனத்தானாம்‌ என்பாரும்‌ உளர்‌” என்று குறிப்பிடுகின்றார்‌. 
“அளவறிந்தார்‌ நெஞ்சத்து” (288) என்னும்‌ குறளில்‌, “கரவு 
என்றது களவு என்று சொல்வாரும்‌ உளர்‌” என்று எழுது 
கின்றார்‌. 


“அற்றம்‌ மறைக்கும்‌” (980) என்னும்‌ குறனாரையில்‌, 


“அற்றம்‌ மறைக்கும்‌ பெருமை சிறுமைதான்‌ 
சுற்றமாச்‌ சூழ்ந்து விடும்‌” 
என்பது பாடமாயின்‌” என்று பிறர்‌ பாடத்தைத்‌ குறித்த 
லோடு, “இன்னும்‌ பிறவாறு பாடமோதுவாரு முளர்‌” என்‌ 
றும்‌ கூறியுள்ளார்‌. “செல்லான்‌ கிழவன்‌” (1039) என்னும்‌ 
குறளுரையில்‌, “நிலம்‌ புலந்து இல்லாளின்‌ ஊடிவிடும்‌ என்‌ 
பாரும்‌ உளர்‌'” என்று பிறர்‌ கொள்ளும்‌ பாடத்தைக்‌ குறிப்‌ 
பிட்டுள்ளார்‌. இங்கே இவர்தம்‌ உரையில்‌ எடுத்துக்‌ 
காட்டப்பட்ட பாடவேறுபாடுகளைப்‌ பரிமேலழகர்‌ மூல 
பாடமாகக்‌ கொண்டுள்ளார்‌ என்பதும்‌ கவனிக்கத்தக்கது 


9. பரிமேலழகர்‌ தரும்‌ பாட வேறுபாடுகள்‌ 


திருக்குறளின்‌ பண்டை உரையாசிரியர்‌ பதின்மருள்‌ 
ளும்‌ இறுதியாகத்‌ தோன்றியவர்‌ பரிமேலழகர்‌. இவரு 
டைய உரையோ பலவகையாலும்‌ சிறப்புடைய பேருரை 
யாகக்‌ கற்றாரால்‌ மதிக்கப்‌ பெறுவது ; குறளுக்கு நிகராக 
வைத்துப்‌ போற்றப்‌ பெறுந்தகுதி வாய்ந்தது.” இவரு 
டைய உரை தோன்‌ றிய நாள்‌ தொட்டுத்‌ தமிழறிஞர்களால்‌ 
பெரிதும்‌ போற்றிக்‌ கற்கப்பட்டுவருகிறது. இதனாலேயே 
முந்திய உரைகளில்‌ பல வழக்காறு குறையவும்‌, சில உரை 
கள்‌ மறையவும்‌ நேர்ந்துவிட்டன. பரிமேலழகர்‌ தம்‌ 
முடைய உரை விளக்கத்தில்‌ முந்தைய உரையாசிரியர்‌ 
களின்‌ கருத்தை உடன்பட்டும்‌ மறுத்தும்‌ எழுதிய இடங்‌ 
கள்‌ பல. அவ்வாறே முன்னைய உரைகாரர்கள்‌ கொண்ட 
பாடவேறுபாடுகளையும்‌ பல இடங்களில்‌ எடுத்துக்‌ காட்டிய 
தோடு, அவற்றின்‌ வன்மை மென்மைகளையும்‌ சீர்தூக்கி 
ஆராய்ந்துள்ளார்‌. 


பரிமேலழகர்‌ தம்முடைய உரைநூலில்‌ 48 இடங்‌ 
களிலே பிறர்‌ உரைக்கும்‌ பாடவேறுபாடுகளைக்‌ குறிப்‌ 
பிட்டுள்ளார்‌. அவை வருமாறு : 


தொடர்‌ பாட்டு பரிமேலழகர்‌ பாடம்‌ உரை பாடம்‌ 
எண்‌ 
1 101 செய்யாமற்‌ செய்த வுதவி செய்யாமைச்‌ செய்த 
வுதவி 
2 188 என்னைகொல்‌ என்னர்‌ கொல்‌ 
3 205 இலன்‌ .... இலம்‌ 
4 283 அளவிறந்து அளவறிந்து 
5 319 தாமே வரும்‌ தானே வரும்‌ 


பரிமேலழகர்‌ தரும்‌ பாட வேறுபாடுகள்‌ 


தொடர்‌ பாட்டு பரிமேலழகர்‌ பாடம்‌ 


எண 


6 


419 
420 
437 
500 
501 
539 
546 
636 
639 
660 
662 
710 
787 
809 
816 
821 
864 
938 
943 
953 
958 
979 
999 
1012 
1013 
1040 
1042 
1052 


1056 
1058 
1081 
1111 
1122 
1139 
1161 
1178 
1180 


அல்லார்‌ 
வாயுணர்வின்‌ 
உயற்பால தன்றி 
வேலாள்‌ முகத்த 
உயிரச்சம்‌ 
உள்ளுக 


கோடாது 


அதிநுட்பம்‌ 

எழுபது கோடி உறும்‌ 
ஏமரர்த்தல்‌ 
ஊறொரால்‌ 
அளக்குங்கோல்‌ 
அவை 

கெடாஅ 
பெருங்கெழீஇ நட்பு 
சீரிடம்‌ 

எளிது 

பொருள்‌ கெடுத்து 
பெற்றான்‌ 

நான்கும்‌ வகை 
ஐயப்படும்‌ 

விடல்‌ 

பாற்பட்டன்று இருள்‌ 
எச்சம்‌ 

ஊனைக்‌ குறித்த 
இரப்பாரை . 
இன்றி வரும்‌ 
இரந்தவை துன்பம்‌ உறா௮ 
வரின்‌ 
ஒருங்கு கெடும்‌ 
இரப்பாரை இல்லாயின்‌ 
கனங்குழை 
மென்னீரள்‌ 

என்ன 

அறிகிலார்‌ 

இஃதகதேோ நோயை 
மற்றவர்‌ 
அறைபறை கண்ணார்‌ 


109 


உரை பாடம்‌ 


அல்லால்‌ 
வாயுணவின்‌ 
உயற்பால தின்றி 
வேலாழ்‌ முகத்த 
உயிரெச்சம்‌ 
எண்ணுக 
கோடான்‌ 
அதினுட்பம்‌ 
எழுபது கூறுதலை 
ஏமாத்தல்‌ 
ஊடறொரார்‌ 
அலைக்குங்கோல்‌ _- 
நவை 
கெடாஅர்‌ 
பெருங்கழி நட்பு 
தீர்விடம்‌ 
இனிது 
பொருள்‌ கொடுத்து 
பெற்றால்‌ 
நான்கின்‌ வகை 
ஜயப்படல்‌ 
விடும்‌ 
பாழ்பட்டன்று இருள்‌ 
அச்சம்‌ 
ஊணைக்‌ குறித்த 
இரப்பாரை 
இன்றி விடும்‌ 
இரந்தவர்‌ துன்பம்‌ 
உரறுா௮வரின்‌ 
முழுதும்‌ கெடும்‌ 
இரப்பவர்‌ இல்லாயின்‌ 
கணங்குழை 
இன்னீரள்‌ 
என்னை 
அறிவிலார்‌ 
இஃதோர்‌ கோயை 
கொண்கனை 


அறைபறைக்‌ கண்ணார்‌ 


110 திருக்குறள்‌ பாட வேறுபாடு 


தொடர்‌ பாட்டு பரிமேலழகர்‌ பாடம்‌ உரை பாடம்‌ 
எண்‌ 


43 1208 காதலர்‌ செய்யும்‌ சிறப்பு (1) காதலர்‌ நம்மாட்‌ 


டருள்‌ 
(2) காதலர்‌ செய்யும்‌ 
குணம்‌ 
44 1210 .படாஅ௮தி படாஅது 
45 1232 நயந்தவர்‌. நயந்தவர்க்கு 
46 1269 ஒருநாள்‌ இருகாள்‌: 
47 1287 பொய்த்தல்‌ அறிந்தென்‌ பொய்த்தல்‌ அறிந்‌ 
தேன்‌ 
48 1301 புலத்தை ்‌ புலத்தி 


பரிமேலழகர்‌ தம்முடைய உரையில்‌ எடுத்துக்காட்டிய 
பாடவேறுபாடுகளுள்‌ பொருந்தா என ஏதுக்காட்டி மறுத்‌ 
துரைத்தவை எட்டே. அவையாவன : 500, 501, 636, 660, 
662, 979, 1058, 1161 ஆம்‌ குறள்களின்‌ உரையில்‌ கூறிய 
பாடவேறுபாடுகள்‌.* இவை எட்டும்‌ தவிர ஏனைய நாற்பது 
இடங்களிலும்‌ தாம்‌ எடுத்துக்காட்டிய பாடங்களைக்‌ 
குறித்து எவ்விதமான கருத்தும்‌ அவர்‌ தெரிவிக்கவில்லை. 
இதனால்‌, இப்பாட வேறுபாடுகளும்‌ பொருத்த முடையன 

என்பதே அவர்தம்‌ கருத்தாதல்‌ வெளிப்படை. 


பரிமேலழகர்‌ உரையில்‌ எடுத்துக்காட்டும்‌ வேறுபாடு 
களுள்‌ ஏழு (500, 539, 660, 809, 821, 979, 1040) மணக்‌ 
குடவர்‌, காளிங்கர்‌ என்னும்‌ இருவரும்‌ ஒப்புக்கொண்ட 
பாடங்களாம்‌. இவை தவிர மணக்குடவர்‌ மூலபாடமாகத்‌ 
தெரியவருவன ஆறு (205, 636, 1042, 1139, 1210, 1301) பரி 
மேலழகர்‌ எடுத்துக்காட்டிய வேற்றுப்பாடம்‌. 


இங்ஙனமே, காளிங்கர்மட்டுமே போற்றிக்‌ கொண்ட 
தாகத்‌ தெரியவரும்‌ 15 பாடவேறுபாடுகளைப்‌ பரிமேலழகர்‌ 
தம்‌ உரையில்‌ பிறர்‌ பாடமாக எடுத்துக்காட்டியுள்ளார்‌ 
(420, 437, 501, 639, 710, 953, 958, 1012, 1013, 1052, 1056, 
(081, 1122, 1161, 1178). பரிமேலழகர்‌ உரையில்‌ தரும்‌ 
வேறுபாடங்களில்‌ 500, 539, 636, 660, 809, 821, 958, 1081, 
1139 என்னும்‌ குறளுரைகளில்‌ காணும்‌ பாடம்‌ பரிப்‌ 
பெருமாளும்‌ கொண்டனவாம்‌. 437 ஆம்‌ குறளுரையில்‌ 
காணும்‌ பாடவேறுபாடு பரிதியாரின்‌ உரையில்‌ காணப்‌ 
. படுகிறது.” 


பரிமேலழகர்‌ தரும்‌ பாட வேறுபாடுகள்‌ நக்க 


மேலும்‌, பரிமேலழகர்‌ தம்‌ உரையுள்‌ காட்டிய பாட 
வேறுபாகெளுள்‌ பதினெட்டு இப்பொழுது நமக்குக்‌ கிடைத்‌ 
துள்ள எந்த உரையாசிரியர்களாலும்‌ ' கொள்ளப்படா 
தவை.” இவை எல்லாம்‌ இப்பொழுது நமக்குக்‌ கிடைக்‌ 
காமல்‌ மறைந்து விட்ட தருமர்‌, தாமத்தர்‌, நச்சர்‌ முதலி 
யோரால்‌ ஏற்றுக்கொள்ளப்‌ பெற்ற மூலபாடங்களாக 
லாம்‌ என்று ஊகிக்க இடமுண்டு. 


மூலபாடங்களை ஆராய்ந்து, தெளிவானதும்‌ பொருத்த 
மானதும்‌ ஆன பாடம்‌ காணும்‌ திறத்தில்‌ பரிமேலழகர்‌ 
சிறந்த: புலமையுடையார்‌ என்று அவரே உரை எழுதிய 
மற்றொரு நூலாகிய பரிபாடலின்‌ உரைப்பாயிரம்‌ தெரி 
விக்கிறது. இந்த உரைப்பாயிரம்‌ முன்னோர்‌ ஒருவரால்‌, 
பெரும்பாலும்‌ ப்ரிமேலழகரின்‌ சம காலத்தவரால்‌ இயற்‌ 
றப்பட்டிருக்கலாம்‌. 


“கண்ணுதற்‌ கடவுள்‌ அண்ணலங்‌ குறுமுனி 


பாடிய சான்றோர்‌ பீடுகன்கு உணர 

மிகைபடு பொருளை நகைபடு புன்சொலில்‌ 

தந்திடை மடுத்த கந்திதன்‌ பிழைப்பும்‌ 

எழுதினர்‌ பிழைப்பும்‌ எழுத்துரு ஒக்கும்‌ 

பகுதியின்‌ வந்த பாடகர்‌ பிழைப்பும்‌ 

ஒருங்குடன்‌ கிடந்த ஒவ்வாப்‌ பாடம்‌ 

திரும்‌ திய காட்சியோர்‌ செவிமுதல்‌ வெதுப்பலின்‌ 

சிற்றறி வினர்க்குத்‌ தெற்றெனத்‌ தோன்ற 

மதியின்‌ தகைப்பு விதியுளி அகற்றி 

எல்லையில்‌ சிறப்பின்‌ தொல்லோர்‌ பாடிய 

அணிதிகழ்‌ பாடத்துத்‌ துணிதரு பொருளைச்‌ 

சுருங்கிய உரையின்‌ விளங்கக்‌ காட்டினன்‌ 

£ீள்‌ நிலங்‌ கடந்தோன்‌ தாள்தொழு மரபின்‌ 

பரிமே லழகன்‌ உரிமையின்‌ உணர்ந்தே” 
என்பது பரிபாடல்‌ உரைப்பாயிரம்‌. கந்தியார்‌ என்னும்‌ 
ஒருவரால்‌ நூல்களில்‌ சில பிழைகள்‌ புகுந்தனவாம்‌. இவர்‌ 
தம்முடைய புன்சொற்களையும்‌ முன்னையோர்‌ பாட்டிடையே 
செருகி வந்தனராம்‌. கந்தியாரால்‌ நேர்ந்த இடைச்‌ செரு 
- கல்களோடு எழுதினோராலும்‌ பாடினோராலும்‌ மாறுபாடா 
யிருந்த பொருந்தாப்பாடங்களும்‌ காணப்பெற்றனவாம்‌. 


டத 


112 இருக்குறள்‌ பாட வேறுபாடு 


இவற்றையெல்லாம்‌ நீக்கிப்‌ பண்டையோர்‌ கொண்ட ' 
உண்மைப்பாடம்‌ துணிந்தே உரைவகுத்தார்‌ பரிமேலழகர்‌ 
என்று இப்‌ பாயிரத்தால்‌ -தெரியவருகிறது. 


பரிபாடல்‌ உரையை விடவும்‌ விரிவானதோர்‌ ஆராய்ச்சி 
யுரையாகவே அவருடைய திருக்குறள்‌ உரை அமைந்‌ 
திருக்கிறது. இந்நூலில்‌ பல இடங்களில்‌ அவர்‌ தேர்ந்து 
கொண்ட பாடங்களையும்‌ பீறர்‌ கொண்ட பாடங்களை 
எடுத்துக்காட்டி அவர்‌ எழுதியுள்ள குறிப்புகளையும்‌ 
நோக்கினால்‌, அவருடைய நுண்ணிய புலமை வெளிப்படும்‌. 
திருக்குறளின்‌ மூலபாடங்களைத்‌ தேர்வதிலும்‌ இப்‌ பரி 
மேலழகர்‌ பல்வேறு முறைகளால்‌ ஆய்ந்து. ஆய்ந்து துணிக்‌ 
துள்ளார்‌ என்று கொள்ளலாம்‌. 


6. பதிப்பாசிரியர்கள்‌ பாட வேறுபாடுகளையும்‌ 
காட்டியமை 


திருக்குறள்‌ மூலச்சுவடிகளையும்‌ உரைகளுடன்‌ கூடிய 
சுவடிகளையும்‌ ஆராய்ந்து அச்சுப்படிவம்‌ தோன்‌ றியபின்‌, 
பதிப்பாசிரியர்‌ பலரும்‌ இந்நூலைப்‌ பதிப்பித்து வந்துள்ள 
னர்‌. உரை நூல்களுள்‌ பரிமேலழகர்‌ உரைதான்‌ நீண்ட 
நாள்களுக்குமுன்‌ அச்சுருவம்‌ பெற்றது. இவ்வுரையை 
ஆராய்ந்து முதன்‌ முதல்‌ அச்சியற்றியவர்‌ முகவை இரா 
மா நுஜக்‌ கவிராயர்‌. இப்பொழுது நமக்குத்‌ தெரிந்தவரை 
யில்‌ கி. பி. 1840 ஆம்‌ ஆண்டு வெளிவந்த இவருடைய 
பதிப்பே முதற்பதிப்பு ஆகும்‌. அடுத்து வந்தது திருத்‌ 
தணிகைச்‌ சரவணப்‌ பெருமாளையரின்‌ பதிப்பு. இஃது 
பரிமேலழகரின்‌ உரையைத்‌ தழுவிச்‌ செய்யப்பட்ட உரை 
யுடன்‌ கூடி அமைந்தது. இதனைத்‌ “தெளிபொருள்‌ விளக்‌ 
கம்‌” எனவும்‌ வழ்ங்குவர்‌. யாழ்ப்பாணத்து கல்லூர்‌ ஆறு 
முக நாவலர்‌ அவர்கள்‌ வெளியிட்ட பரிமேலழகரின்‌ உரைப்‌ 
பதிப்பு செம்மையாக வெளிவந்த சிறந்த பதிப்பாகும்‌. இது 
பல முறை பதிப்பிக்கப்‌ பெற்று இப்பொழுதும்‌ கிடைக்கும்‌ 
நிலையில்‌ உள்ளது. இப்பதிப்பாசிரியர்களும்‌ தங்கள்‌ 
பதிப்பில்‌ குறளில்‌ பயின்றுவரும்‌ மூலபாட வேறுபாடு 
களைச்‌ சுட்டியுள்ளார்கள்‌. 


பின்னர்‌, பரிமேலழகர்‌ உரைக்கு விளக்கங்களும்‌ வேறு 
குறிப்புகளும்‌ கொண்ட பதிப்புக்கள்‌ வெளிவந்தன. 
வேதாந்த வித்தகர்‌ கோ. வடிவேலு செட்டியார்‌ பதிப்பும்‌ 
(1904) கிருஷ்ணாம்பேட்டை குப்புசாமி முதலியார்‌ பதிப்பும்‌ 
(1924) இவ்வகையில்‌ குறிப்பிடத்தக்கவை. பேராசிரியர்‌ 
மூ. இராகவையங்கார்‌ வெளியிட்ட பரிமேலழகருரைப்‌ 


15 


னஸ்‌ திருக்குறள்‌ பாட வேறுபாடு 


பதிப்பும்‌ (1910) மணி. திருகாவுக்கரசு முதலியார்‌ அவர்‌ 
களின்‌ பதிப்பும்‌ (1928) கையடக்கமாகச்‌ சிறுவடிவில்‌ 
வெளியிடப்‌ பெற்றவை. பரிமேலழகர்‌ உரைக்குச்‌ 
சடகோபராமாநுசா சாரியாரின்‌ விளக்கங்களுடன்‌ வெளி 
வந்த வை. மு. கோபாலகிருஷ்ணமாசாரியார்‌ பதிப்பு 
(1937) இம்முறையில்‌ வெளிவந்த பதிப்புக்களுள்‌ இறுதி 
யாக வந்த முயற்சி என்னலாம்‌. பரிமேலழகரின்‌ உரையை 
ஒட்டி அமைத்ததாகக்‌ கருதப்படும்‌ பழைய உரை ஒன்று 
1961 ஆம்‌ ஆண்டில்‌ டாக்டர்‌ ௨, வே. சாமிநாதையர்‌ நூல்‌ 
நிலைய வெளியீடாக வந்துள்ள து. 


மணக்குடவர்‌ உரையோடு அறத்துப்பால்‌ பதிப்பைக்‌ 
கப்பலோட்டிய பெருமகனார்‌ வ. உ. சிதம்பரம்‌ பிள்ளையவர்‌ 
களும்‌ (1917) நூால்முழுமையும்‌ பொன்னுசாமி நாட்டார்‌ 
என்பாரும்‌ (1925) தந்தனர்‌. இவ்விரு பதிப்புக்களையும்‌ 
தழுவி இராஜ. சிவ. சாம்பகிவசர்மா அவர்கள்‌ மலர்‌ 
நிலையத்தின்‌ வழி ஒரு பதிப்புக்‌ கெரண்டுவந்துள்ளார்‌ 
(1958). காலிங்கர்‌“, பரிப்பெருமாள்‌ உரைகளைத்‌ திருப்பதி 
திருவேங்கடவன்‌ பல்கலைக்கழகச்‌ சார்பில்‌ மறைக்க பெரு 
வித்துவான்‌ தெ. பொ. பழனியப்பபிள்ளையவர்கள்‌ தந்த 
னர்‌ (1945-1948). இங்குக்‌ குறித்த முந்திய பதிப்புக்களை 
எல்லாம்‌ பயன்படுத்தித்‌ திரு. ௪. தண்டபாணி தேசிகர்‌ 
அவர்கள்‌ தருமபுரஆ தீனகர்த்தரின்‌ ஆணைப்படி திருக்குறள்‌ 
உரை வளம்‌ பதிப்பினைத்‌ தமிழுலகுக்கு அளித்தார்‌ (1950, 
1951, 1952). இதன்‌ பின்‌ இதே போன்று திருப்பனந்தாள்‌ 
ஆதனம்‌ ஸ்ரீ ஆதி குமர குருபர சுவாமிகள்‌ நினைவுத்‌ திருக்‌ 
குறள்‌ பதிப்பு நிதியிலிருந்து “திருக்குறள்‌-உரைக்கொத் து” 
என்னும்‌ தொகுதியைத்‌ திருமுறைக்‌ கலைஞர்‌ வித்துவான்‌ 
தி. பட்டுச்சாமி ஓதுவார்‌ அவர்கள்‌ பதிப்பித்துள்ளார்‌ 
(1957-1958). கோவை இராமகிருஷ்ண வித்தியாலயத்தின்‌ 
உதவியால்‌, “கலைமகள்‌” பத்திரிகையின்‌ ஆசிரியர்‌ இ. வா. 
ஜகந்காதன்‌ அவர்கள்‌ “திருக்குறள்‌ ஆராய்ச்சிப்‌ பதிப்பு” 
என்பதனைக்‌ கொண்டுவந்துள்ளார்‌ (1963). இங்கே குறிப்‌ 
பிடப்‌ பெற்ற பதிப்புக்களில்‌ எல்லாம்‌ பாடவேறுபாடு 
களும்‌ அங்கங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. ஒரு, சில 
பதிப்புக்களில்‌ ஒருவர்‌ கொடுத்த பாடம்‌ ஒரு சில குறள்‌ 
களுக்குப்‌ பிறிதொரு பதிப்பில்‌ காணப்படாமலும்‌ இருக்‌ 


பதிப்பாசிரியர்கள்‌ பாட...காட்டியமை 115 


கிறது. என்றாலும்‌, எல்லாவற்றையும்‌ சேர்த்து ஒருங்கு 
திரட்டிப்‌ பார்க்கின்றபோது, 305 பாடல்களில்தான்‌ பாட 
வேறுபாடுகள்‌ காணக்கிடக்கின்றன.? இவற்றுள்‌ உரை 
யாசிரியர்கள்‌ எடுத்துக்காட்டிய பாடவேறுபாடுகளும்‌ 
அடங்கும்‌. ஏறத்தாழ மொத்தத்தில்‌ நூற்றுக்கு 22 விழுக்‌ 
காடு பாடபேதங்களுக்கு இலக்காகியுள்ளன என்பது 
தெரியவரும்‌. !? i 


இந்த எண்ணிக்கை ஒலி, எழுத்து, சந்தி முதலிய 
வற்றின்‌ மாறுபாட்டால்‌ நேர்ந்த வடிவ மாறுபாடுகளும்‌ 
சேர்ந்து அமைந்ததாகும்‌. இவற்றைத்‌ தவிர்த்துப்‌ பார்த்‌ 
தோமானால்‌ பாடவேறுபாடு என்று கொள்ளத்தக்கவை 
ஏறத்தாழ செம்பாத இருக்கலாம்‌. 


7. வடிவ வேற்றுமை-பாட வேற்றுமை 


இங்கே முக்கியமாக வடிவ வேற்றுமை பாடவேற்றுமை 
என்பன குறித்துச்‌ சிறிது சிந்தித்தல்‌ இன்றியமையாத 
தாகிறது. வடிவ மாற்றத்தால்‌ சொல்லின்‌ பொருள்‌ 
பெரும்பாலும்‌ மாறுபடுவதில்லை. எடுத்துக்காட்டாகச்‌ 
சில காணத்தகும்‌ : அன்றறிவாம்‌-அன்‌்றறிவோம்‌ (436); 
உடையர்‌-உடையார்‌ (160); ஒன்றன்‌-ஒன்றின்‌ (253, 256); 
செய்யாமல்‌-செய்யாமை (101); இயல்பு-இயல்வு (382); 
இகவாமை-இகவாமல்‌ (779); அற்றது-அற்றமை (942) என 
வருவன விகுதிகளின்‌ மாற்றத்தால்‌ பெற்ற வடிவ வேற்று 
மையே. மனகலத்தின்‌-ம்னநலத்தான்‌ (459); குற்றத்தின்‌ 
குற்றத்துள்‌ (502); தாழ்ச்சியுள்‌-தாழ்ச் சியில்‌ (671); நூலா 
ருள்‌-நூலார்முன்‌ (683); மறையாவழி-மறையாக்கடை 
(846); மணியில்‌-மணியுள்‌ (1273) என வருவன ஒத்த 
உருபுகள்‌ ஒன்றற்கொன்று ஒப்புமை கருதி மாற்றி 
வழங்க நேர்ந்ததனால்‌ ஏற்பட்ட வடிவமாற்றம்‌. வைப்பிற்‌ 
கோர்‌-வைப்புக்கோர்‌ (24); காமத்துக்‌ காழில்‌ கனி-காமத்‌ 
திற்‌ காழில்‌ கனி (1191): இவை சந்திவகையால்‌ நேர்ந்த 
வடிவமாற்றம்‌. நன்கலம்‌-£ன்கலன்‌ (160); நாநலம்‌-நா 
நலன்‌ (641) என்பன மகர-னகரம்‌ ஓசை ஒப்புமையால்‌ 
போலியாக வந்த வடிவ மாற்றங்கள்‌. இவ்வடிவ மாற்றங்‌ 
களால்‌ ஓசையும்‌ பொருளும்‌ மாறுபட்டுப்‌ போவதில்லை. 
எனவே, ஒரு சொல்லின்‌ பொருள்‌ மாறாவகையில்‌ விகுதி, 
உருபு முதலியவற்றால்‌ நேரும்‌ மாறுபாடுகளை நாம்‌ வடிவ 
வேறுபாடு என வழங்குதல்‌ அமையும்‌. 


பாடவேறுபாடு என்பது இங்ஙனம்‌ ஒரு சொல்லுக்கு 
மாறாக அதே ஓசையையுடைய வேற்றுச்சொல்‌ அல்லது 


வடிவ வேற்றுமை-பாட வேற்றுமை 117 


அதே பொருளுடைய பிறிதொரு சொல்‌ வந்து வழங்குவ 
தாகும்‌. தூற்றும்‌-தூக்கும்‌ (188); ஆளும்‌-ஆகும்‌ (251); 
தவத்தொடு-தனத்தொடு (295); மாணா-இன்னா (317); உள்‌ 
வேர்ப்பர்‌-உள்ளொப்பர்‌ (487); வேந்தன்‌-மன்னன்‌ (569); 
* கெடும்‌-விடும்‌ (601) என்றாற்‌ போல்வனவற்றையே நாம்‌ 
பாடபேதம்‌ எனக்‌ கொள்ளல்‌ தகும்‌. இவ்வகையில்‌ வரும்‌ 
பாடபேதம்‌ பொருள்‌ மாற்றத்தைப்‌ பெரும்பான்மை 
தந்தும்‌, சிறுபான்மை அதே பொருளைச்‌ சுட்டியும்‌ காணப்‌ 
படும்‌. “வேந்தன்‌” என்பதற்கு “மன்னன்‌” என வந்த 
மாற்றம்‌ பொருள்‌ மாற்றம்‌ செய்யாப்‌ பாடவேறுபாரடு, 
ஒரே பொருளுடைய ஒருவகையான சொற்களை ஒன்றற்‌ 
குப்‌ பிறிதொன்றாகப்‌ பயன்படுத்தி விடுதல்‌ படியெடுப்‌ 
பாரிடம்‌ இயல்பாக நேரக்கூடியதே. தூற்றும்‌-தூக்கும்‌ 
(188) தவத்தொடு-தனத்தொடு (295) முதலிய ஒத்த ஓசை 
யுடைய வாயினும்‌ மாறுபட்டுவந்த சொற்கள்‌ பொருள்‌ 
மாற்றத்தைத்‌ தருகின்றன. ஆகவே, பாடவேறுபாடு 
என்னும்போது நாம்‌ வடிவ வேறுபாடு சொல்‌ வேறுபாடு 
என இருவகையாக அமைவனவற்றையும்‌ கருதுதல்‌ 
வேண்டும்‌. 


8. பேராசிரியர்‌ வையாபுரிப்பிள்ளையவர்கள்‌ தரும்‌ 
விளக்கம்‌ 


பாடவேறுபாடு வடிவவேறுபாடுகளை வகைப்படுத்திக்‌ 
காண்பது அவசியம்‌ என்றும்‌, அவை எவ்வெவ்வகையில்‌ 
பெருகிவருகின்றன என்றும்‌, பேராசிரியர்‌ எஸ்‌. வையா 
புரிப்‌ பிள்ளையவர்கள்‌ தாம்‌ பதிப்பித்த திவ்யப்‌ பிரபந்தம்‌ 
முதலாயிரம்‌ பதிப்புரையில்‌ விளக்கமாக எழுதியுள்ளார்‌ 
கள்‌. பேராசிரியர்‌ அவர்கள்‌ இப்‌ பதிப்புரையில்‌ கூறிய 
கருத்துக்கள்‌ பாடவேறுபாடுகளை ஆராய்வார்க்குத்‌ துணை 
செய்வனவாதலின்‌, அவர்களுடைய உரையையும்‌ ஈண்டுக்‌ 
காண்பது பொருத்தமாகும்‌. அது வருமாறு: 


ஈபாடரூப பேதங்கள்‌ பற்றி ஒரு சில கூறுதல்‌ தகும்‌. பாட 
பேதம்‌ என்று குறிப்பது ஒரு சொல்லுக்குப்‌ பிரதியாகவரும்‌ 
பிறிதொரு சொல்லை. உதாரணமாக, “கோளரி மாதவன்‌” 
(556) என்பதற்கு “கோளரி வாமனன்‌” என்று வருவது போல்‌ 
வன பாடபேதங்கள்‌. “துரியோதனன்‌”, “திரியோதனன்‌? (175) 
“முழுசாதே', (முழுவாதே' (734) என வருவன போல்வன ரூப 
பேதங்கள்‌. ஒரு சொல்லையே இரண்டு விதமாக வாசித்து 
உண்மைப்பாடம்‌ இதுவென்று கொள்ளுதலில்‌ மயக்க மடை 
தலும்‌ உண்டு. “பரம புருடா”, “பரம்‌ புருடா” (463) என்று பிரதி 
களில்‌ காணப்படுகிறது. சில வட சொற்கள்‌ தமிழில்‌ வல்லின 
“றகரம்‌” முதலியன பெற்று வருதலும்‌ முற்கால வழக்கமா 
யிருந்தது. “மார்க்கம்‌, மாற்கம்‌” (902) “மூர்த்தி, மூற்தி? (173) 
முதலியன உதாரணங்களாம்‌. இவைகளேயன்றிப்‌ பிழை 
யெனக்‌ கொள்ளும்‌ பல சொற்களும்‌ தரப்பட்டுள்ளன, இவற்‌ 
றில்‌ பெரும்பாலும்‌ வைஷ்ணவ கோலஷ்டிகளில்‌ உச்சரித்து வந்த 
முறையை வெளிப்படுத்துகின்றன. அப்பொழுது பிழை 
யென்ற கருத்தேயின்றிச்‌ சொற்கள்‌ உச்சாரண பேதத்தால்‌ 
எவ்வாறு மாறி வருகின்றன என்பதே நமக்கு முன்‌ புலப்‌ 


பேராசிரியர்‌ வையாபுரிப்பிள்ளையவர்கள்‌...... 119 


படுகின்றன. பிழையென்று முன்பு கொண்டன இப்பொழுது 

. உயிர்த்‌ தத்துவத்தோடு விளங்குகின்றன. இம்முறையைத்‌ 
தற்காலத்து மொழிநூல்‌ சிஷாசாஸ்திர ஆராய்ச்சியாளர்‌ 
(Phoneticians) பெரிதும்‌ போற்றுகின்றனர்‌. ஒருகாலத்தில்‌ 
வழங்கிய உண்மை ரூபம்‌ இன்னது என்பதை ஒருவாறு புலப்‌ 
படுத்துகின்றன. முதலாயிரம்‌ தோன்‌ றிய காலத்தில்‌ எவ்வாறு 
வேறுபட்டுவந்தன? சாதாரண மக்கள்‌ எவ்வாறு உச்சரித்து 
வந்தனர்‌ ?- என்பவை இவைகளால்‌ வெளிப்படுகின்‌ றன. *வயி 
றும்‌-வயறும்‌” (509) “தொடர்‌-துடர்‌” (85) “செவிடு-செகிடு” 
(481) -தொலை-துலை: (598) (வெண்ணெய்‌-வெண்ணை” (151): இவ்‌ 
ஒலி பேதங்கள்‌ தமிழோடியைபுள்ள தென்னாட்டு மொழிகளில்‌ 
வடிவவேறுபாடு பெற்று, இன்றைக்குச்‌ சரியான சொல்‌ என்று 
கொள்ளப்பட்டுள்ளமையும்‌ இங்கே அறியத்தக்கது. உதாரண 
மாக, தமிழில்‌ திருத்தமான வடிவம்‌ என்று கொள்ளும்‌ “சிறுக்‌ 
கன்‌” (59) என்பது மலையாளத்தில்‌ *செறுக்கன்‌' என்றே 
வழங்கிவருகிறது. இங்ஙனமே, *கொங்கை' என்பதனை 
“கெொரங்க” என்று வழங்குவர்‌. இவை பேரல்வனவற்றைப்‌ 
பாடரூப பேத அனுபந்தத்தில்‌ காணலாம்‌. ஒலிவடிவினின்றே 
வரிவடிவம்‌ தோன்றியது என்பதைக்‌ கருதும்‌ பொழுது இது 
எவ்வளவு முக்கியம்‌ என்பதை நாம்‌ அறிந்துகொள்ளலாம்‌. 
கரல அடைவில்‌ ஒலி வேறுபடுதலும்‌ அவற்றிற்குத்‌ தக வரி 
வடிவுகள்‌ மாறுதலும்‌ மிகச்‌ சாதாரணமான உண்மைகளாகும்‌. 
இவ்வகையிலே இப்‌:பிழைகளும்‌” பயன்‌ படும்‌ என்பது உறுதி. 
இவைகளேயன்‌ றி ஏடு எழுதுவோரால்‌ நேர்ந்த பிழைகளும்‌ 
பல துறத்தனவாம்‌. அன்றியும்‌ பாடபரிசோதனையிலும்‌ மூலச்‌ 
சுவடிகளின்‌ பரிசோதனையிலும்‌ இப்‌பிழைகளை' ஆராய்ந்து 
வகைப்படுத்துதல்‌ விஞ்ஞான சாஸ்திர நோக்குப்படி இன்றி 
யமையாததாகும்‌.” 


பாடவேறுபாடுகளில்‌ பிழைபட்ட வடிவங்கள்‌ காணப்‌ 
பட்டாலும்‌ அவற்றையும்‌ விடாது தொகுத்தல்‌ வேண்டும்‌ 
என்பதும்‌, ஒலிபேதத்தால்‌ ஒருகால்‌ நேரும்‌ பிழை வடிவம்‌ 
பிறிதொருகாலத்து வழக்காய்‌ வருகிறது என்பதும்‌, ஒலி 
யியல்‌, மொழியியல்‌ ஆய்வாளருக்கும்‌ ஏடுகளைப்‌ பரி 
சோதிப்பார்க்கும்‌ இவ்வேறுபாடுகளின்‌ உண்மைத்‌ தன்‌ 
மையை ' ஓர்ந்து அறிதல்‌ அவசியம்‌ என்பதும்‌ மேலே 
பேராசிரியர்‌ அவர்கள்‌ கூறியவற்றால்‌ தெரியவரும்‌. 


தமிழ்‌ நாட்டில்‌ திருக்குறளைப்‌ பரிமேலழகர்‌ உரை 
யுடன்‌. பயில்வதே கல்வி வல்லார்‌ மரபாக வழிவழி 
வந்திருக்கிறது. ஆதலால்‌, இவ்வுரைகாரர்‌ கொண்ட 


120 திருக்குறள்‌ பாட வேறுபாடு 


பாடமே நடைமுறை வழக்கில்‌ இருந்துவருகிறது. மூல 
பாட நூல்களை வெளியிடுவாரும்‌ இவருடைய மூலபாடங்‌ 
களையே தத்தம்‌ பதிப்புக்களில்‌ மேற்கொள்கின்றனர்‌. 
திருக்குறள்‌ மூலபாடம்‌ என்று கருதி இன்று யாவரும்‌ 
எடுத்துக்காட்டி வருவதெல்லாம்‌ பரிமேலழகர்‌ கொண்ட 
மூலபாடமே. ஆகவே, பாடவேறுபாடு காண்கின்ற இப்‌ 
பகுதியில்‌ பாடம்‌ என்று காட்டப்‌ பெறுபவை பரிமேலழ 
கரின்‌ மூலபாடம்‌ என்று கொள்ளவேண்டும்‌. இவர்‌ தம்‌ 
மூடைய உரையில்‌ எடுத்துக்காட்டிய மாறுபாடுகளும்‌, 
இவருக்கு முந்திய உரைகாரர்களாகிய மணக்குடவர்‌, பரிப்‌ 
பெருமாள்‌, காளிங்கர்‌ முதலியோர்‌ கொண்ட பாடங்களும்‌, 
சுவடிகளில்‌ காணப்பெற்ற பாடங்களும்‌, மேற்கோளாகக்‌ 
குறளினை எடுத்தாண்டோர்‌ கொண்ட பாடங்களும்‌ பாட 
வேறுபாடாகத்‌ தரப்பட்டுள்ளன. இவை இப்பொழுது 
நமக்குக்‌ கிடைக்கப்பெறும்‌ பல பதிப்புக்களையும்‌ ஒப்பு 
நோக்கித்‌ தொகுக்கப்‌ பெற்றனவாகும்‌. 


9. ஒலி ஒப்புமையால்‌ புகுந்த வேறுபாடுகள்‌ 


இனி, ஒலி வேறுபாட்டினால்‌ பாடவேறுபாடுகளாகக 


குறட்பாக்களில்‌ இடம்‌ 


பெற்றுள்ள 


மாறுபாடுகளைத்‌ 


தொகுத்தும்‌ வகுத்தும்‌ பார்ப்போம்‌. ஒருவர்‌ வாய்க்கேட்டு 
மற்றொருவர்‌ எழுதும்பொழுது சொல்லுவார்‌ உரைக்கும்‌ 
வன்மை, மென்மை, நலிவு என்னும்‌ ஓசை நிலைமைகளுக்கு 
ஏற்ப, ஒத்த ஒலியுடைய மற்றோர்‌ எழுத்தை எழுதிவிடுதல்‌ 
இயலும்‌. இவ்வகை ஒலி ஒப்புமையால்‌ நேர்க்தவை எனக்‌ 
கருதத்தக்க வேறுபாடுகள்‌ பின்வருமாறு : 


64 
151 
157 
246 
261 
280 
282 
341 
363 
412 
413 
500 
536 
546 
565 
660 
076 
706 
715 
750 
780 


16 


அமிழ்தினும்‌ 
நன்று 

கோநொநீ 
பொச்சாந்தார்‌ 
உரு 

மழித்தலும்‌ 
பொச்சாப்பு 
னிலன்‌ 

ஆண்டும்‌ 
செவிக்குணவு 
செவியுணவின்‌ 
உயிரச்சம்‌ 

வாயி னதுவொப்ப தில்‌ 
கோலதூஉம்‌ 
பேஎய்‌ கண்டது 
ஏமார்த்தல்‌ 
யானையாத்‌ தற்று 
பளிங்குபோல்‌ 
நன்றென்ற வற்றுள்ளும்‌ 
இல்லதரண்‌ 
சாகிற்பின்‌ 


அமுதினும்‌ 

நன்கு 

கோய்கொநீ 
பொய்ச்சார்ந்தார்‌ 
உருவு 

வழித்தலும்‌ 
பொய்ச்சாப்பு 

னலன்‌ 

யாண்டும்‌ 
செவிக்குணர்வு 
செவிய்ணர்வின்‌ 
உயிரெச்சம்‌ 
வாஅயின.ஃதொப்ப தில்‌ 
கோலது 

பேய்கண்ட தன்னது 
ஏமாத்தல்‌, ஏமாக்கல்‌ 
யானயார்த்‌ தற்று 
பளிங்கேபோல்‌ 
நன்றென்‌ றெவற்றுள்ளும்‌ 
இல்லை யரண்‌ 
சாகற்பின்‌ 


122 


790 இவர்நமக்‌ 
798 சிறுகுவ சிறுகுப 
916 புரையிலாப்‌ புரைவிலாப்‌ 
930 போதில்‌ போழ்தில்‌ 
940 இழத்தொறாஉம்‌ இழத்தொறும்‌ 
உழத்‌ தொறாஉம்‌ உழத்தொறும்‌ 
947 நோயளவன்றிப்‌ நோயளவின்றிப்‌ 
961 வருப விடல்‌ வருவ விடல்‌ 
1012 ஊணுடை யெச்சம்‌ ஊணுடை யச்சம்‌ 
1013 ஊனைக்‌ குறித்த ஊணைக்‌ குறித்த 
1032 உலகத்தார்க்கு உலகத்திற்கு 
1034 தம்குடைக்‌8 ழ்‌ தம்கொடைக்‌ கீழ்க்‌ 
1037 கசா 'கைசா 
1040 அசைஇ இருப்பாரைக்‌ அசைஇ இரப்பாரைக்‌ 
1082 தானக்கொண்‌ டன்ன தானைக்கண்‌ டன்ன 
1086 மறைப்பின்‌ மறப்பின்‌ 
1105 தோட்டார்‌ கதுப்பினாள்‌ தோட்டாழ்‌ கதுப்பினாள்‌ 
1129 அனைத்திற்கே அனைத்தற்கே 
1144 கவ்விது கவ்வித்து 
1168 என்னல்லது - என்னலது 
1176 இதற்பட்டது இடர்ப்பட்டது 
1177 உழக்துழந்து உழைந்துழைந்து 
1190 தாற்றாரெனின்‌ தூற்றாநதெனின்‌ 
1195 கொண்டார்‌ கொண்டால்‌ 
1206 என்னுளேன்‌ என்னுள்ளேன்‌ 
அவரொடுயான்‌ அவரேோடுயரன்‌ 
1209 வேறல்ல மென்பார்‌ ' வேறல்ல வென்பார்‌ 
1212 சாற்றுவேன்‌ சாற்றுவென்‌ 
1218 கெஞ்சத்த ராவர்‌ கெஞ்சத்தா ராவர்‌ 
1252 காம மெனவொன்றோ காம மெனவொன்று 
1264 கூடிய காமம்‌ கூடிய காலம்‌ 
1267 புலப்பேன்‌-புல்லுவேன்‌- புலப்பென்‌-புல்லுவென்‌- 
கலப்பேன்‌ கலப்பென்‌ 
1271 உண்கண்‌ ஒண்கண்‌ 
1299 துணையாவார்‌ துணையரவர்‌ 
1311 பரத்த நின்‌ பரத்தா நின்‌ 
1328 நுதல்வெயர்ப்பக்‌ அதல்வியர்ப்பக்‌ 


திருக்குறள்‌ பாட வேறுபாடு 


இவரெமக்‌ 


ய, ர, ல, ழ என இவை ஆசெழுத்தாக எதுகைத்‌ 
தொடைகளில்‌ வந்து பாடல்களிலே “ஆசெதுகை எனப்‌ 
பெயர்‌ பெறுவது உண்டு. இம்முறையிலேயே இவவிடை 
யின ஓசைகள்‌ சில சொற்றொடர்களிடையிலும்‌ புகுந்து 


ஒலி ஒப்புமையால்‌ புகுந்த வேறுபாடுகள்‌ 123 


ஓசை இயைபுடைத்தாய்ப்‌ பேதமின்றிச்‌ சொல்‌ வடிவுடன்‌ 
ஒன்றி அமைந்துவருதல்‌ காணலாம்‌. எடுத்துக்காட்டாகக்‌ 
“கோவை” என வழங்கவேண்டும்‌ சொல்லைக்‌ கோர்வை” 
எனவும்‌, “காக்க” என்னும்‌ சொல்லைக்‌ “கார்க்க” எனவும்‌ 
மரபறியாது இக்காலத்து வழங்குதலைக்‌ கூறலாம்‌. இங்‌ 
ங்னமே, சேவை” என்பதனைச்‌ “சேர்வை? என்றும்‌, 
அகப்பை” என்பதனை “அகழ்ப்பை' என்றும்‌, “மேல்வாரம்‌்‌ 
என்பதனை ₹மேவாரம்‌” என்றும்‌ வழங்குதலும்‌ இவை 
போல்வன பிறவும்‌ இங்குச்‌ சிந்தித்தற்குரியனவாம்‌. 


யகரவொற்று ஆசுபோன்று பயின்று வந்த வடிவ 
மாற்றத்தை 246, 282 ஆம்‌ பாடல்களில்‌ வரும்‌ பாடவேறு 
பாடு காட்டும்‌. ரகரவொற்றுப்‌ பெற்றுவந்த வேறுபட்ட 
வடிவங்களை 412, 413, 660, 678 ஆம்‌ பாடல்களுக்குரிய 
பாடவேறுபாட்டில்‌ காணலாகும்‌. 64, 930 ஆம்‌ பாடல்‌ 
களில்‌ ழகரவொற்றுப்‌ பேறுடைய சொல்‌ வடிவங்கள்‌ 
வந்துள. I 


குற்றுகரங்களின்‌ ஒலி ஒப்புமையால்‌ வந்த மாற்றமே 
“நன்று-நன்கு” (151) என்பது. குற்றியலுகர ஓசையை 
மிகுத்ததனால்‌ . ஏற்பட்ட மாற்றத்தை 216 ஆம்‌ பாடலில்‌ 
வரும்‌ “பளிங்குபோல்‌-பளிங்கேபோல்‌” என்னும்‌ பாடவேறு 
பாடு காட்டும்‌. முற்றுகர ஓசையுடையன தெரு-தெருவு, 
௮௬-அருவு என வகரவுகரம்‌ பெறும்‌ இயல்பினதாகும்‌. 
261 ஆம்‌ பாடலில்‌ காணும்‌ *உரு-உருவு” என்னும்‌ வடிவ 
மாற்றம்‌ இங்ஙனம்‌ அமைந்ததே. எடுத்தலோசையால்‌ 
சில இடங்களில்‌ ஆய்த ஒலியின்‌ தோற்றமும்‌, வேறு சில 
இடங்களில்‌ அளபெடை யாதலும்‌, இன்னும்‌ சில இடங்‌ 
களில்‌ குறில்‌ நெடிலாக நீளுதலுமாகிய மாற்றங்களைப்‌ 
பெற்று வடிவவேற்றுமை பெறுகின்றன. “வாயினது 
வொப்பதில்‌? (536) என்பது, “வாஅயி ன.:தொப்ப தில்‌” என 
அளபெடை நீட்சியும்‌ ஆய்தவொலி மிகுதலுமாக வேறு 
பட்டுள்ளது. 546, 565, 940 ஆம்‌ பாடல்களில்‌ அளபெடை 
பெற்றும்‌ பெறாதும்‌ பாடவேறுபாடு அமைதல்‌ காணலாம்‌. 
மேலும்‌, ஓசை யழுத்தத்தால்‌ மெய்யோசை மிகுந்தும்‌ 
வருகின்ற நிலை சில இடங்களில்‌ உள. இவ்வகை அமைப்பு 


124 திருக்குறள்‌ பாட வேறுபாடு 


“கவவிது-கவ்வித்து'- (1144); “என்னல்லது-என்னலது”்‌ 
(1168); “என்னுளேன்‌-என்னுள்ளேன்‌” (1206) எனவரும்‌ 
வடிவவேறுபாடுகளில்‌ அமைந்துவருதல்‌ நோக்கத்தகும்‌. 


நிற்க, இனமான எழுத்துக்கள்‌ ஒன்றற்குப்‌ பிறி 
தொன்றாக மாறுபடுதல்‌ ஒலியமைப்பில்‌ இயற்கையான 
தொரு மாற்றமே. குறள்‌ 280 இல்‌, *மழித்தலும்‌-வழித்‌ 
தலும்‌” என்பதில்‌ ம-எழுத்து வ-எழுத்தாக மாறியதன்‌ 
காரணம்‌ இதுவே. ம-வுக்கு இனமாகப்‌ ப-என்பது கூறப்‌ 
பெற்றாலும்‌ மோனைத்தொடை அமைப்பில்‌ ம-வுக்கு “வ்‌ 
இனமாகக்‌ கொள்ளப்படுதல்‌ இங்குக்‌ கருதத்தகும்‌. “முகம்‌ 
வழித்தல்‌” என்னும்‌ பேச்சுவழக்கு நாஞ்சில்‌ நாட்டில்‌ 
இன்றும்‌ உள்ளமையும்‌ கவனிக்கற்பாலது. “வேறல்ல 
மென்பார்‌-வேறல்ல வென்பார்‌' (1209) என்னும்‌ வேறு 
பாடும்‌ இதனைச்‌ சார்ந்து நோக்குதல்‌ பொருத்தமாம்‌. எதிர்‌ 
கால இடைநிலைகளாகவரும்‌ *ப/வும்‌* வ'வும்‌ ஒன்றற்கு மற்‌ 
்‌ றொன்றாக மாறி வருதலாலும்‌ வடிவமாற்றம்‌ நேர்ந்துள்‌ 
ளது. “சிறுகுவ-சிறுகுப” (798), *வருப-வருவ” (961) என 
வருவன இதற்குச்‌ சான்றாம்‌. இங்ஙனமே உடம்படு மெய்‌ 
யாகவரும்‌ பகர-வகரங்களில்‌ நியதி கருதாது"! மாறிவழங்‌ 
கியதனால்‌, “புரையிலாப்‌-புரைவிலாப்‌” (916) என்னும்‌ வடிவ 
மாற்றம்‌ நேர்ந்துள்ளது. 


உயிரொலிகளில்‌ நேர்ந்த மாறுபாடுகளும்‌ சில உள. 
அகர எழுத்து அடுத்துவரும்‌ உயிருக்கு ஏற்றவகையில்‌ 
மாறி வருதலை “உயிரச்சம்‌-உயிரெச்சம்‌” (511), ஊணுடை 
யெச்சம்‌-ஊணுடை யச்சம்‌” (1012) எனவரும்‌ மாறுபாடு 
கள்‌ கொண்டு ஊகித்து அறியலாம்‌. தவிரவும்‌, ௮, ஆ, ஐ, 
ஒள என்பன தொடையமைதியில்‌ இனமாக வருபவை. 
இவை ஒன்றற்கு ஒன்றாக மாறுபட்டதனால்‌ தோன்றிய 
வடிவமா ற்றங்களும்‌ குறளின்‌ பாடவேறுபாட்டில்‌ காண்‌ 
கிறோம்‌. உ-வும்‌ ஒ-வும்‌, இ-யும்‌ எ-யூம்‌ இயைபுடைத்தாப்‌ 
வருதலுக்கும்‌ ஓசையமைப்பே காரணமாகும்‌. பின்வரும்‌ 
குறட்‌ பாட வேறுபாடுகள்‌ இவற்றிற்கு எடுத்துக்காட்டுக்‌ 
களாம்‌: 


இ ணயரவார்‌ துணையாவர்‌ 1299 
பர த்தநின்‌ பரத்தாநின்‌ 1311 


ஒலி ஒப்புமையால்‌ புகுந்த வேறுபாடுகள்‌ 


கெஞ்சத்த ராவர்‌ 
கோயள வன்றிப்‌ 
அனைத்திற்கே 
உழத்துழக்து 
கஃசா 
நுதல்வெயர்ப்ப 
சாற்றுவேன்‌ 
புலப்பேன்‌ 
புல்லுவேன்‌ 
கலப்பேன்‌ 
தம்குடைக்கீழ்க்‌ 
உண்கண்‌ 


கெஞ்சத்தா ராவர்‌ 
கோயள வின்‌ நிப்‌ 
அனைத்தற்கே 
உழைந்துழைந்து 
கைசா 
நுதல்வியர்ப்ப 
சாற்றுவென்‌ 
புலப்பென்‌ 
புல்லுவென்‌ 
கலப்பென்‌ 
தம்கொடைக்கீழ்க்‌ 
ஒண்கண்‌ 


125 


1218 

947 
1129 
1177 
1037 
1328 
1212 
1267 
1267 
1267 
1034 
1271 


மேலும்‌, நன, ண-என்னும்‌ இம்‌ மூன்றும்‌ ஒரே இன 
மாதலோடு ஒலியிலும்‌ பெரிதும்‌ ஒற்றுமையுடையவை. 
இவற்றுள்‌ னுண வடிவத்தாலும்‌ நெருங்கிய ஒப்புமை 
யுடையவை. *கனங்குழை-கணங்குழை' (1081), ஊனக்‌ 
குறித்த-ஊணைக்‌ குறித்த” (1013) எனவரும்‌ பாடவேறு 
பாடுகள்‌ இங்குக்‌ கருதத்தக்கன. நகர-னகர ஒலிகளில்‌ 
நேர்ந்த மாறுபட்ட வடிவங்கள்‌ பின்வருவன : 


அதிநுட்பம்‌ அதினுட்பம்‌ 636 
குத்நலம்‌ தன்னலம்‌ 916 
தாம்வேண்டி னல்குவர்‌ தாம்‌ வேண்டி கல்குவர்‌ 1150 
நன்னிலையர்‌ நந்நிலையர்‌ 1189 
வரிசையா நோக்கின்‌ வரிசையா னோக்கின்‌ 528 


மகரத்திற்கு னகரம்‌ போலியாகவரும்‌ வழக்கு உண்டு. 
அறம்‌-அறன்‌ ; மறம்‌-மறன்‌ என்றாற்போல ஒருசொல்லின்‌ 
பொருளை வேறுபடுத்தாமல்‌ ஓரெழுத்திற்கு மாறாகப்‌ பிறி 
தோரெழுத்து வருதலைப்‌ போலி என்பர்‌. 


நன்கலம்‌ நன்கலன்‌ 60 
நாரதநலம்‌ நாகலன்‌ 641 
இடமெல்லாம்‌ இடனெல்லாம்‌ 1064 
இடமில்லா இடனில்லா 1064 


எனவரும்‌ பாடவேறுபாடுகளைப்‌ போலிவகையான்‌ 


வந்த வடிவ மாறுபாடாகக்‌ கொள்ளலாம்‌. 


126 திருக்குறள்‌ பாட வேறுபாடு 


இங்ஙன்மே இடையின ஒலிகளில்‌ ல-ளவும்‌, ள-ழவும்‌ 
ஒலித்தலால்‌.மாறுபடுதலை இக்கால வழக்கில்‌ மிகுதியாகக்‌ 
காணலாம்‌. குழந்தைகளின்‌ மழலைப்‌ பேச்சில்‌ இம்மாற்றம்‌ 
இயல்பாகவே காணக்கூடும்‌. 


௮௪ 


கொல்லாது கொள்ளாது 256 
வேலாள்‌ வேலாழ்‌ 500 
விளியுமென்‌ விழியுமென்‌ 1209 
அளியின்மை அழியின்மை 1209 


எனவரும்‌ பாடவேறுபாடுகள்‌ மேலதற்குச்‌ சான்றாம்‌. 


வல்லின றகரமும்‌ இடையின ரகரமும்‌ மாறிவருதலி 


னால, 
வன்பாற்கண்‌ வன்பார்க்கண்‌ 78 
கல்லாறெனினும்‌ நல்லாரெனினும்‌ 222 
நல்லா றெனப்படுவது நல்லா ரெனப்படுவது 324 
முரை சான்ற முறை சான்ற 581 


எனவரும்‌ பாடவேறுபாடுகள்‌ குறளகத்தே நேர்ந்துள்‌ 
ளன. 

இருசொற்கள்‌ இணையும்போது நேரும்‌ சந்தி மாற்றங்‌ 
களும்‌ ஓசை மாற்றத்தால்‌ வருவனவே. உருபுகள்‌ பெய 
ருடன்‌ சார்ந்துவரும்‌ சில இடங்களில்‌ சாரியை பெற்று வரு 
தலும்‌ பெறாது வருதலும்‌, ஓரமைப்பிலேயே திரிபு சந்தி 
மாற்றம்‌, மிக்கொலித்தல்‌, இயல்பாதல்‌ என்னும்‌ வேறு 
பாடுகளும்‌ இடம்‌ பெறுதல்‌ கூடும்‌. 


வைப்பிற்கோர்‌ வைப்புக்கோர்‌ 24 
கன வினுக்கிங்‌ கனவிற்கிங்‌ , 1211 
பக்கத்துட்‌ டெவ்வோர்‌ பக்கத்துத்‌ தெவ்வர்‌ 639 
ஆற்றின்‌ நுழைந்து ஆற்றி னுழைத்து 130 
பிறிதினோய்‌ பிறிதுகோய்‌ 315 
உயிருடம்பி னீக்கியார்‌ உயிருடம்பு நீக்கியார்‌ 330 
£ழ்நீர்க்‌ கீணீர்க்‌ 929 
சினத்தாற்றிச்‌ சீறின்‌ சினத்தாற்றிற்‌ சீறின்‌ 368 
காமத்துக்‌ காழில்‌ கரமத்திற்‌ காழில்‌ 1911 
பெபட்ப செயின்‌ பெட்பச்‌ செயின்‌ 1257 
கண்ட கண்ணும்‌ கண்டக்‌ கண்ணும்‌ 1292 


இவ்வாறு நேரும்‌ சந்தித்‌ தடுமாற்றத்திற்குக்‌ காரணம்‌ 
ஒலிச்சேர்க்கையும்‌ அதனால்‌ நேரும்‌ ஒலிமாற்றமுமே 


ஆகும்‌. 


10. வடிவ ஒப்புமையால்‌ வந்தவை 


செவி கருவியாகக்‌ கேட்டுணரும்‌ ஒலிகளால்‌ நேரும்‌ 
மாறுபாடு ஒருபாலாக, சுவடிகளில்‌ எழுத்தைத்‌ தவறாகப்‌ 
புரிந்துகொண்டு எழுதுவதனால்‌ நேர்ந்த மாறுபாடுகளும்‌ 
பல. வடிவால்‌ ஒப்புமையுடைய ௧, ச, த-என்பனவும்‌, த, 
ந; கு, டு, ௬-என்பனவும்‌, ந, ங-என்பனவும்‌, ப, ம, ய-என்‌ 
பனவும்‌, ல, வ-என்பனவும்‌, ன, ள-என்பனவும்‌ மு, மு-என்‌ 
- பனவும்‌ வடிவத்தால்‌ பெரிதும்‌ ஒப்புமையுடையன. ஐகாரக்‌ 
குறியீடாம்‌ இரட்டைச்‌ சுழிக்கொம்பிற்கும்‌ () இரண்டு 
சுழி ன-விற்கும்‌ ஒப்புமையால்‌ தடுமாற்றம்‌ நேரும்‌. 
மேலும்‌, ஏடுகளில்‌ புள்ளியெழுத்துக்கள்‌ புள்ளியிட்டு 
எழுதப்‌ பெறாமலும்‌ இருக்கும்‌. எகர ஏகார, ஒகர ஓகாரக்‌ 
குறியீடுகளாக வரும்‌ கொம்புகளில்‌ குறில்‌ நெடில்‌ வேறு 
பாடு எளிதில்‌ அறியக்கூடாதபடியும்‌ இருக்கும்‌. இவற்றை 
யெல்லாம்‌ ஏடு பெயர்த்து எழுதுவோர்‌ பாட்டின்‌ ஓசை, 
எதுகை மோனை அமைதி, பின்வரும்‌ சொற்களோடுள்ள 
இயைபு முதலியவற்றைக்கொண்டு உய்த்துணர்ந்து படித்‌ 
தல்‌ வேண்டும்‌. தவிரவும்‌ ஒருவர்‌ கையெழுத்துப்‌ போல, 
மற்றொருவர்‌ கையெழுத்து இராதன்றோ ? எழுத்துருவம்‌ 
தெளிவாக இல்லாமலிருக்கும்பொழுது. கூர்ந்து கோக்கி 
அவற்றின்‌ உண்மைத்‌ தன்மை காணுதல்வேண்டும்‌. குற 
ளின்‌ பாடவேறுபாடுகளைப்‌ பார்க்கும்போது, எழுத்து வடி 
வத்தை நிச்சயிப்பதில்‌ உள்ள இடர்ப்பாட்டாலும்‌, அதா 
வது எழுதுவோர்‌ ஒரு வடிவத்தை ஒப்புமை கருதி மற்‌ 
றொன்றாகக்‌ கருதுவதாலும்‌ சிற்சில வேறுபாடுகள்‌ ஏற்‌ 
பட்டிருக்கலாம்‌ என்பது உளங்கொளத்ீதக்கது. 


128 திருக்குறள்‌ பாட வேறுபாடு 


: பகவன்‌ பகலன்‌ 1 
மிகலினிது மிகவினிது 856 
அலர்நாண வொல்வதோ அலர்கநாண லொல்வதோ 1149 
நிலத்தெறிந்தான்‌ நிவந்தெறிந்தான்‌ 307 

என்பவை ல-வ எழுத்துருவின்‌ தடுமாற்றத்தால்‌ 
நேர்ந்தன. 
யெய்யாமை பொய்யாமை 296 
வேண்டுபவர்‌ வேண்டுமவர்‌ 320 
மாய்ந்து கெடும்‌ மாய்ந்து விடும்‌ 601 
மேலாயவர்‌ மேலாமவர்‌ 1016 
மாற்றும்‌ படை யாற்றும்‌ படை 985 
செய்பவோ செய்யுமோ 1195 


என வருவனவற்றால்‌ ப, ம, ய-எழுத்துக்களுக்குள்‌ 
தடுமாற்றம்‌ வந்தமை புலப்படும்‌. 


“இன்னம்‌ யாம்‌-இன்மை யாம்‌” (790) என்பதில்‌ “னம்‌” 
என்பது மையாக வாசிக்கவும்‌, “கோவல்‌-நேர்வல்‌” (1236) 
என்பது புள்ளியின்றியும்‌ புள்ளிகூட்டியும்‌ வாசிக்கவும்‌ 
நேர்ந்ததனால்‌ வந்த பாட வேறுபாடுகளாம்‌. 


இன்‌ றிவரும்‌ 
இதுககத்‌ 
நல்லவர்க்‌ கேளர்‌ 
காதல ரில்லா 


இன்‌ றி விடும்‌ 1042 


அதுநகத்‌ . 1173 . 
நல்லவர்க்‌ கோரம்‌ 1305 


காத லவரில்‌, காதலவ ரில்லா 1208 


என்பனவெல்லாம்‌ பெரும்பான்மையும்‌ வடிவ ஒப்பு 
மையால்‌ மாறுபட வாசித்திக்கொண்டனவே. பின்‌ வரு 
வனவற்றுள்‌ ௧, ௪, த, ந முதலிய வடிவ ஒற்றுமையுடைய 
எழுத்துக்கள்‌ மாறுபடக்‌ கொள்ளப்படுதல்‌ காணலாம்‌: 


அறிகொன்‌ றறியான்‌ 
அளக்குங்கோல்‌ 
கடிதோச்சி 
ஏமார்த்தல்‌ 
இழுக்குத்‌ தரும்‌ 

ஈந்த இவ்வூர்‌ 
நாணார்கொல்‌ 
கலத்த லுறுவது 
நினை த்தக்கால்‌ 


அரிதொன்‌ றறியான்‌ 636 
அலைக்குங்கோல்‌ 710 
கடிதோக்கி 562 
ஏமாத்தல்‌, ஏமாக்கல்‌ 660 
இழுக்கம்‌ தரும்‌ 911 
ஈத்த இவ்வூர்‌ 1142 
காணார்கொல்‌ 1205 
கலக்க லுறுவது 1259 


நினைந்தக்கால்‌ 1296 


வடிவ ஒப்புமையால்‌ வந்தவை 129 


ஒரு சுழிக்கொம்பும்‌ இருசுழிக்கொம்பும்‌ மாறிவருத 
லால்‌ நேர்ந்த குறில்‌-நெடில்‌ மாற்றங்களைக்‌ காட்டுவன 
தழ்வரும்‌ பாட வேறுபாடுகள்‌ : 


புலப்பேன்‌ புலப்பென்‌ 1967 
புல்லுவேன்‌ புல்லுவென்‌ 1267 
கலப்பேன்‌ கலப்பென்‌ 1267 


சாற்றுவேன்‌ சாற்றுவென்‌ 1212 


11. எழுதுங்கால்‌ இடமாற்றம்‌ பேற்றவை 


படி எழுதுகின்ற காலத்து ஒலிமாற்றத்தாலோ, அல்‌ 
லது விரைந்து எழுதுதலாலோ ஒருசில விகுதி, உருபு, 
சொல்‌ பகுதிகளை இடமாற்றி எழுதிவிடுதலும்‌ நிகழக்‌ 
கூடியதே. 


யாது கோடுத்துங்‌ கொளல்‌-யாதும்‌ கொடுத்துக்‌ 
கொளல்‌” (703) என்பதில்‌, கொடுத்தும்‌ என்பதிலுள்ள 
“உம்‌” முன்புள்ள “யாது” என்பதனுடன்‌ சேர்த்து எழுதப்‌ 
பெற்றுப்‌ பாடவேறுபாடு கொண்டுள்ளது. 


“பெருமை சிறுமைதான்‌-சிறுமை பெருமைதான்‌? (980) 
என்பதில்‌ பெருமை, சிறுமை என்னும்‌ சொற்களே இட 
மாறியுள்ளன. “இருபுனல்‌ஃவருபுனல்‌; வருபுனல்‌-இரு 
புனல்‌” (737) : இங்கும்‌ சொற்கள்‌ இடம்‌ பெயர்ந்து மாறிக்‌ 
காணப்படுகின்றன. 


“அ.:தொருவற்‌ கொற்கத்தின்‌-அ.:தொருவ னெொற்கத்‌ 
திற்கு” (414): இங்கே குவ்வுருவு இடமாற்றம்‌ பெற்றுள்‌ 
ளது. 


“கனவினுக்‌ கியாது செய்வேன்கொல்‌-கனவிற்கிங்‌ 
கியாது சொல்‌ செய்வென்‌” (1211); “தோள்மேல்‌-மென்‌ 
தோள்‌: (1262) எனவரும்‌ மாற்றங்களும்‌ மேன போன்ற 
னவே. 


12. இடைச்சோல்‌ ஆட்சியில்‌ பொருட்‌ சார்பால்‌ 
ஏற்பட்டவை 


ஒரு சில சொற்களில்‌ ஓர்‌ இடைச்‌ சொல்‌ வழக்கிற்குப்‌ 
பதிலாகப்‌ பிறிதோர்‌ இடைச்‌ சொல்‌ இடம்‌ பெறுகிறது. 


நன்‌ மையின்‌ நீங்கும்‌ நன்மையும்‌ நீங்கும்‌ 194 
ஐயத்தின்‌ ஜயத்துள்‌ 353 
சொல்லைப்‌ சொல்லின்‌ 645 
யான~னோவென்‌ யானேயென்‌ 1254 


எனவரும்‌ பாடவேறுபாடுகளில்‌ இடம்‌ பெற்றுள்ள 
இடைச்‌ சொற்பேறு கவனிக்கத்‌ தக்கது. 


வேற்றுமை உருபுகளிலும்‌ மாற்றங்கள்‌ நேர்ந்ததனால்‌, 
பாடவேறுபாடு பல காணப்படுகின்றன. இவற்றுள்‌ 
ஐந்தன்‌ உருபும்‌ மூன்றன்‌ உருபும்‌ மாறிவந்த இடங்கள்‌ 
சில. 


மன நலத்தின்‌ மன நலத்தரன்‌ 459 

வேட்பத்தான்‌ வேட்பத்தின்‌ 646 

ஐந்தாம்‌ உருபோடு ஏழாம்‌ உருபு மயங்கியதனால்‌ 
வந்த மாற்றத்தைப்‌ பின்வரும்‌ பாடவேறுபாடுகளில்‌ காண 
லாம்‌: 


குற்றத்தின்‌ குற்றத்துள்‌ 502 
தூலாருள்‌ நூலாரின்‌ 683 
வேலாருள்‌ வேலரரின்‌ 683 


கருமணியின்‌ கருமணியுள்‌ 1123 


132 திருக்குறள்‌ பாட வேறுபாடு 


இன்னும்‌ சில இடங்களிலே ஏழனுருபுகளில்‌ ஒன்றற்‌ 
குப்‌ பீரதியாக மற்றொன்று இடம்‌ பெற்றும்‌ பாடவேறுபாடு 
களைத்‌ தோற்றுவித்துள்ளன. 


தாழ்ச்சியுள்‌ தாழ்ச்சியில்‌ 671 
அலாருள்‌ அலார்முன்‌ 683 
மறழையாவழி மறையாக்கடை 846 
உணர்ச்சியுள்‌ உணர்ச்சியில்‌ 976 
மணியில்‌ மணியுள்‌ 1273 


இவ்வேறுபாடுகளால்‌, இல்‌, உள்‌, முன்‌, வழி, கடை 
என்னும்‌ ஏழனுருபுகள்‌ இயைபுபட்டுப்‌ பாடவேறுபாடு 
களைத்தந்துள்ளன என்பது விளங்கும்‌. “ஆற்றுவா ராற்றல்‌- 
ஆற்றுவார்க்‌ காற்றல்‌' (225) என்பது உருபு தொக்கும்‌ 
விரிந்தும்‌ அமைந்ததனால்‌ கேர்ந்த பாடவேறுபாடாகும்‌. 


பெயர்ச்‌ சொல்‌ வினைச்‌ சொற்களுடன்‌ விகுதி, சாரியை 
என்பன சேர்ந்துவரும்போது, பொருளமைதி ஓசை 
யொருமைக்கு ஏற்ப, வேறு விகுதியோ சாரியையோ மாறி 
வந்து பாடவேறுபாடுகளைப்‌ பெருக்கியுள்ளன. குறளின்‌ 
பாடவேறுபாட்டு அடைவிலிருந்து பின்‌ வருவனவற்றைச்‌ 
சான்றாகக்‌ காட்டலாம்‌ : 


அன்‌ றறிவாம்‌ அன்றறிவோம்‌ 36 
நகுப ககுவர்‌ 1140 
என்ப வறியரர்‌ என்ப ரறியார்‌ . 76 
விழையப்‌ படுவ விழையப்‌ படுவர்‌ 810 
யாமு முளேங்கொல்‌ யாமு முளங்கொல்‌ 1204 
ஒன்‌ றன்‌ ஒன்‌ றின்‌ 253, 259 
பிறிதொன்‌ றன்‌ பிறிதொன்‌ றின்‌ 257 
இவை மூன்றன்‌ இவை மூன்றின்‌ 360 
உடையர்‌ உடையார்‌ 160 
துணையாவார்‌ துணையாவர்‌ 1299 
தமால்லர்‌ தமரல்லார்‌ 1300 
செய்யாமல்‌ செய்யாமை 101, 313 
இகவாமை இகவாமல்‌ 779 
அற்றது அற்றமை 942 
கிடந்தமை .... கிடந்தது: 957 
சூழரமல்‌ சூழாது 1024 
வேண்டாது வேண்டாமல்‌ 1037 


உறின்‌ உறில்‌ 1270 


இடைச்சொல்‌ ஆட்சியில்‌...ஏற்பட்டவை , 133 


தரலான்‌ தரலால்‌ 131 
காக்கனென்‌ காக்கிலென்‌ 301 
விழையாமை விழையாரேல்‌ 692 
கோவல்‌ கோவேம்‌ - 1236 
பரிதல்‌ பரிதி 1243 
புலத்தை புலத்தி, புலத்தல்‌ 1301 
புல்லா விடல்‌ புல்லார்‌ விடல்‌ 1303 
சார்புணர்ந்து சார்பு, சார்வுணர்ந்து சார்வு 359 
இயல்பு i இயல்வு 382 
நன்றால்‌ நன்றாம்‌ 1038 
நான்கும்‌ நரன்கின்‌ 953 
செய்ததிலர்‌ செய்வதிலர்‌ 954 


இவ்வேறுபாடுகளில்‌ விகுதி மாற்றங்களைக்‌ கவனித்‌ 
தால்‌ அவற்றின்‌ பொருள்‌ மாறுபடாது வடிவஅமைப்பிலே 
மாற்றம்‌ நேர்ந்தமை பெறப்படும்‌. இடைக்‌ கொட்கின்‌- 
இடைக்‌ கொட்பின்‌” (663) எனவரும்‌ பாடவேறுபாட்டில்‌ 
இடை நிலையில்‌ மாற்றம்‌ ஏற்பட்டுள்ளது. 


13. கற்றாராலும்‌ பாடமாறுபாடு வந்து புகுதல்‌ 


சொற்களின்‌ பொருள்‌ மாறுபடாத வகையில்‌ உருபு 

விகுதி, சாரியை, இடைநிலை முதலியவற்றில்‌ மாறுபட்ட 
வடிவம்‌ தோன்றியது கற்று வல்ல அறிஞர்களால்‌ நிகழ்ந்‌ 
இருக்கக்‌ கூடியதே. ஒன்றை விடவும்‌ மற்றொன்று பாவின்‌ 
ஓசைக்குச்‌ சிறந்த அமைப்பு எனக்கொண்டு, கற்போர்‌ தம்‌ 
விருப்பு வெறுப்புக்களுக்கு இணங்க இங்ஙனம்‌ அமைத்துக்‌ 
கொண்டனரோ என்று எண்ணவும்‌ இடமுண்டு. யாப்‌ 
பருங்கல விருத்தியுரையில்‌ ஓர்‌ உதாரண மேற்கோளாகத்‌ 
தரப்பட்ட குறள்வடிவம்‌ இக்கருத்தினை அரண்‌ செய்வதா 
யுள்ளது. 

“அவ்வித்‌ தழுக்கா றுடையானைச்‌ செய்யவள்‌ 

தவ்வையைக்‌ காட்டி விடும்‌” (167) 
என்னும்‌ குறள்‌ வடிவத்தில்‌, “செய்யவள்‌” எனவரும்‌ ஒரூஉ 
எதுகைக்கு ஏற்ப, *ஒளவித்து”, 'தெளவையை” என்னும்‌ 
சொற்கள்‌ போலி எழுத்தாகவரும்‌ “அவ்‌ வடிவம்‌ தந்து 
பதிப்பிக்கப்பட்டு வருகிறது. தொடைகயச்‌ சிறப்பிற்கு 
ஏற்ற வடிவம்‌ இதுவே எனக்‌ கருதப்படுகிறது. 

யாப்பருங்கல விருத்தியுரைகாரரோ இப்‌ பாட்டை 

ஒளகாரக்‌ குறுக்கத்திற்கு எடுத்துக்காட்டாகத்‌ தந்து, 

ஒளவித்‌ தழுக்கா றுடையானைச்‌ செய்யவள்‌ 

தெளவையைக்‌ காட்டி விடும்‌” 
என ஒளகாரத்திற்குரிய இயல்பான வடிவில்‌ குறட்பாவை 
யும்‌ அமைத்துக்காட்டியுள்ளார்‌. இதனால்‌, இவர்‌ கொண்ட 
வடிவமே பழைய வழக்கு என்றும்‌, போலியெழுத்திட்டு 
வடிவ மாற்றத்துடன்‌ வழங்கியது யாப்பிலக்கண 
முறைமை கருதிய புலவர்களால்‌ நேர்ந்தது என்றும்‌ 
கொள்ள இடமுண்டு. 


14. இலக்கண வகையால்‌ ஏற்பட்ட மாற்றங்கள்‌ 


இலக்கண முறைமையை மனத்துள்‌ கொண்டவர்‌ 
களால்‌ ஏற்பட்டிருக்கக்கூடும்‌ என்று கருதத்தக்க பாட 
வேறுபாடுகள்‌ சில பின்‌ வருமாறு : 


யாரையும்‌ யாவரையும்‌ 509 
இவன்முடிக்கும்‌ இவன்‌ முடிப்பன்‌ 517 
மன்னவன்‌ நாட்ட மன்னவன்‌ நாட்டில்‌ 545 
அமைவரண்‌ அமைவரணாம்‌ 743 
தீங்கிற்றுலகு தங்கு முலகு 876 
இரப்பவர்‌ சொல்லாடப்‌ இரப்பார்க்குச்‌ சொல்லாடப்‌ 1070 
செய்தார்க்கு செய்வார்க்கு 658 
வருந்தினார்க்கு வருந்துவார்க்கு 1131 
இன்பம்‌ விழையான்‌ இன்பம்‌ விழையாது 628 
நல்கராரை நல்காமை 1219 
சொல்தெரிதல்‌ சொல்தெரிய 717 
அமையுமே அமைந்ததே 1193 
படாஅதி படா௮அது 1210 
சொல்லா விடல்‌ சொல்லார்‌ விடல்‌ 697 
நள்ளா விடல்‌ நள்ளார்‌ விடல்‌ 1912 
பற்றா செயினும்‌ பற்றார்‌ செயினும்‌ 852 
ஓவாவரல்‌ ஓவார்‌ வரல்‌ 1205 
அஃதின்றேல்‌ அஃதிலரேல்‌ 1014 
கெழீஇயிலர்‌ கெழீஇயிலரே 1194 
நட்பது நட்பதே 786 
பின்னீர பின்னீர்மை 782 
விழைதகையான்‌ விழைதகையார்‌ 804 
மிகல்‌ மேவல்‌ மிகல்‌ மேவும்‌ 857 
இகல்‌ மேவல்‌ இகல்‌ மேவும்‌ 857 
கீழ்நீர்க்‌ நீர்க்கீழ்க்‌ 929 
எந்நலத்‌ யாநலத்‌ 982 
நெஞ்சேயாம்‌ நெஞ்சே நாம்‌ 1245 


136 திருக்குறள்‌ பாட வேறுபாடு 


வினையெச்ச வாய்பாடுகள்‌ பொருளுக்கு ஏற்ப வாய்‌ 
பாடு மாறிவரும்‌ இயல்பினை உடையவாம்‌. ஒரு வாய்‌ 
பாட்டில்‌ காணப்பட்டாலும்‌ பொருளுக்கு இயைபுடைய 
வாய்பாடாகக்கொண்டு பொருள்‌ கொள்வர்‌. 1234 ஆம்‌ 
குறளில்‌, “பணைநீங்கி”, “துணைநீங்கி?” என்பவற்றிற்குப்‌ 
“பணை நீங்க, “துணைநீங்க£ என மாறிவரும்‌ பாடமும்‌, 
1242ஆம்‌ குறளில்‌ *அவரிலராக நீ” என்பது “அவரில ராயின்‌ 
நீ” என மாறிவரும்‌ பாடமும்‌ வினையெச்ச வாய்பாடுகள்‌ 
மாறியமையால்‌ ஏற்பட்டனவாம்‌. இங்ஙனமே, தன்வினை 
பிறவினை வாய்பாடுகளும்‌ மயங்கிவந்தமையால்‌ சில பாட 
வேற்றுமைகள்‌ ஏற்பட்டுள்ளன. 


நீங்கியான்‌ நீக்கியரன்‌ , 341 
நன்மையின்‌ நீக்கும்‌ நன்மையின்‌ நீங்கும்‌ 194 
போழ போழ்ப்ப 1234 


என வருவன எடுத்துக்காட்டுக்களாம்‌. 


உயர்திணைச்‌ சொற்களிலும்‌ சரி, ௮.ஃறிணைச்‌ சொற்‌ 
களிலும்‌ சரி, சில இடங்களில்‌ ஓர்‌ உரைகாரர்‌ ஒருமை வடி 
விலும்‌ மற்றொருவர்‌ அதனையே பன்மை வடிவிலும்‌ பயன்‌ 
படுத்தியுள்ளார்‌. இவ்வசையாக வந்த பாடவேறுபாடு 
ஏறத்தாழ முப்பது குறட்பாக்களில்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 


திருக்குறள்‌ உரையாசிரியர்களுள்‌ முற்பட்டவராகக்‌ 
கருதப்படுபவர்‌ மணக்குடவர்‌. இவர்‌ ஒருமையாகக்‌ 
கொண்ட பாடத்தைப்‌ பன்மையாகவும்‌, இவர்‌ பன்மை 
யாகக்‌ கொண்ட பாடத்தை ஒருமையாகவும்‌ பரிமேலழகர்‌ 
கொண்டிருக்கிறார்‌. இங்ஙனமே, காளிங்கர்‌, பரிதியார்‌ 
என்னும்‌ முன்னைய உரையாசிரியர்‌ பாடங்களுக்கும்‌ பரி 
மேலழகர்‌ பாடங்களுக்கும்‌ ஒருமை-பன்மை வாய்பாட்டு 
வகையால்‌ வேறுபாடுகள்‌ காணப்படுகின்‌ றன. 


மணக்குடவருக்கும்‌ பரிமேலழகருக்கும்‌ ஒருமை 
பன்மை வாய்பாடு காரணமாகப்‌ பாடம்‌ வேறுபட்ட இடங்‌ 
களை முதலில்‌ நோக்குவோம்‌. 


ப்‌ 


பரிமேலழகர்‌ மணக்குடவர்‌ 
பெற்றாற்பெறின்‌ ்‌  பெற்றார்ப்பெறின்‌ 58 
ஒருவற்‌ கிரத்தல்‌ ஒருவர்க்‌ கரத்தல்‌ 1052 


இலக்கண வகையால்‌ ஏற்பட்ட மாற்றங்கள்‌. 137 


இவற்றில்‌ மணக்குடவர்‌ கொண்ட உயர்திணைப்‌ 
பன்மைப்‌ பாடம்‌ உயர்தணை-ஒருமையாகக்‌ கொள்ளப்‌ 
பட்டிருக்கிறது. இவ்வாறே மணக்குடவர்‌ உயர்‌ இணை- 
ஒருமையாகக்‌ கொண்ட பாடத்தைப்‌ பரிமேலழகர்‌ உயர்‌ 
திணைப்‌ பன்மையாகக்‌ கொண்டதும்‌ உண்டு. பின்வருவன 
இதற்கு எடுத்துக்காட்டுக்களாம்‌ : 


பரிமேலழகர்‌ மணக்குடவர்‌ 
வித்தகர்க்‌ வித்தகற்‌ 235 
தூதுரைப்பார்க்கு தூதுரைப்பாற்கு 682 


மேலும்‌, “ஒல்லாதே? (139) என ௮. றிணை-ஒருமையாக 
மணக்குடவர்‌ கொண்ட பாடம்‌ பரிமேலழகரால்‌ “ஒல்‌ 
லாவே” (139) என அஃறிணைப்‌ பன்மைவடிவில்‌ கொள்ளப்‌ 
பெற்றிருக்கிறது. 309 ஆம்‌ குறளில்‌, “உள்ளிய” என 
மணக்குடவர்‌ கொண்ட பன்மைப்பாடம்‌ பரிமேலழகரால்‌, 
“உள்ளியது” (309) என ஒருமையாகக்‌ கொள்ளப்‌ பெற்றி 
ருக்கிறது. 1052 ஆம்‌ குறளில்‌ “இரந்தவை' எனப்‌ பரி 
மேலழகர்‌ கொண்ட பாடம்‌ *“இரந்தவர்‌” என மணக்குடவர்‌ 
கொண்ட உயர்திணைப்‌ பன்மைப்‌ பாடத்திற்கு ஈடாக 
வந்துள்ளது. .இருதிணைப்‌ பொதுப்‌ பெயராட்சியிலும்‌ 
இவ்விரு உரைகாரரிடையிலும்‌ ஒருமை-பன்மை வேற்றுமை 
வடிவம்‌ காணப்படுகிறது. பின்வரும்‌ பாடவேறுபாடு 
களில்‌ இவ்வகை அமைப்பினைக்‌ காணலாம்‌ : . 


பரிமேலழகர்‌ மணக்குடவர்‌ 

இலனென்று இலமென்று 205 
தன்னை நினைக்கத்‌ தம்மை நினைக்கத்‌ 250 
தந்‌ கோப்‌ தன்னோய்‌ 315 


பரிதியார்‌ பன்னிரண்டாம்‌ குறளில்‌, “துப்பாற்குத்‌' 
என ஒருமையாகக்‌ கொண்ட பாடம்‌ பரிமேலழகரால்‌, 
“துப்பார்க்குத்‌ எனப்‌ பன்மையாகக்‌ கொள்ளப்‌ பெற்றிருக்‌ 
கிறது. 319ஆம்‌ பாடலில்‌ “தாமே வரும்‌ என்னும்‌ பாடம்‌ 
ஒருசில பிரதிகளில்‌ “தானே வரும்‌” என்றும்‌ உள்ளது. 


ஒருமை-பன்மையாகப்‌ பாடவேறுபாடு காளிங்கருக்‌ 
கும்‌ பரிமேலழகருக்கும்‌ பல பாடல்களில்‌ காணப்படு 
கின்றன. 

18 


138 


திருக்குறள்‌ பாட வேறுபாடு 


பரிமேலழகர்‌ காளிங்கர்‌ 

வகுத்தான்‌ வகுத்தார்‌ 377 
வல்லாற்கு வல்லார்க்கு 387 
ஒருவற்கு ஒருவர்க்கு 400 
அறிவுடையான்‌ அறிவுடையார்‌ 622 
உணர்வானைத்‌ உணர்வாரைத்‌ 702 
அறிவிலான்‌ அறிவிலார்‌ 842 
அவனை அவரை 958 
ஒளியொருவற்கு ஒளியொருவர்க்கு 971 
இளியொருவற்கு இளியொருவர்க்கு 971 
காணுவார்‌ நாணுவான்‌ 1015 
எம்மைக்‌ என்னைக்‌ 1205 
எந்நெஞ்சத்‌ என்னெஞ்சத்‌ 1205 
யானிரப்பக்‌ யாமிரப்பக்‌ 1212 
இவையென்னைத்‌ இவையெம்மைத்‌ 1244 
என்னினும்‌ எம்மினும்‌ 1290 
என்றேனா என்றேமா 1314 
உள்ளினேன்‌ உள்ளினேம்‌ 1316 
தும்மினேனாக தும்மினேமாக 1328 
செய்தது செய்தன 1240 


இவற்றை ஆழ்ந்து நோக்கும்போது 1015, 1205 ஆம்‌ 


எண்ணுள்ள இரு குறள்களைத்‌ தவிரப்‌ பிற இடங்களில்‌ 
எல்லாம்‌ காளிங்கர்‌ கொண்ட பாடம்‌ பன்மை வடிவமாக 
வும்‌, பரிமேலழகர்‌ கொண்ட பாடம்‌ ஒருமை வடிவிலும்‌ 
அமைந்திருக்கக்‌ காணலாம்‌. திருக்குறளில்‌ இறைவனை 
“ஆதி பகவன்‌” (1), “மலர்‌ மிசை யேகினான்‌” (3), “அறவாழி 
யந்தணன்‌” (8) எனக்‌ கடவுள்‌ வாழ்த்துப்‌ பகுதியிலும்‌, 
பற்றற்றான்‌” (350), தாமரைக்‌ கண்ணான்‌” (1103) எனப்‌ 
பிற இடங்களிலும்‌ ஒருமை வாசகத்தால்‌ குறிப்பதனால்‌, 
377 ஆம்‌ பாடலிலும்‌ “வகுத்தான்‌” என ஒருமை வடிவான 
பாடம்‌ பரிமேலழகரால்‌ கொள்ளப்பெற்றது என்று துணிய 
லாம்‌. இங்ஙனமே ஏனைய இடங்களிலும்‌ பரிமேலழகர்‌ 
கொண்ட பாடம்‌ குறளாசிரியர்‌ பிற இடங்களிலும்‌ 
சொல்லிச்‌ செல்லும்‌ மரபினை நுண்ணிதின்‌ ஆராய்ந்து 
அமைத்துக்‌ கொண்ட பாடங்களா என்பது மேலும்‌ 
ஆராய்வதற்குரியது. 


15. ஆசிரியர்‌ உளமறிந்து மரபுவழி 
அமைதி காண?வண்டும்‌ 


தெய்வப்‌ புலவராம்‌ திருவள்ளுவர்‌ பாடலில்‌ உள்ள 
பாடவேறுபாடுகளையும்‌ உரையாசிரியர்களிடையே காணும்‌ 
கருத்து மாறுபாடுகளையும்‌ எண்ணிப்‌ பார்க்கும்போது, 
இவ்‌ வேறுபாடுகளுள்‌ எதுதான்‌ ஆசிரியர்‌ வாக்காக இருத்‌ 
தல்‌ கூடும்‌ என்னும்‌ ஐயம்‌ நிகழ்தல்‌ இயல்பே. வள்ளுவர்‌ 
வாக்கு அவர்தம்‌ கருத்தை உணர்த்துதற்குக்‌ கருவியாகக்‌ 
கொண்ட குறட்பாவின்‌ இலக்கணத்திற்கும்‌, அதற்குரிய 
தொடைக்‌ கட்டுக்‌ கோப்புக்களுக்கும்‌, மற்றும்‌ அவர்தம்‌ 
வாக்கில்‌ பயிலும்‌ சொல்‌-தொகுதிகளுக்கும்‌, மொழி மரபு 
களுக்கும்‌ மாறுபடாவண்ணமே அமைந்திருத்தல்‌ வேண்‌ 
டும்‌. பாவின்‌ சந்த இன்பம்‌ எங்கும்‌ பிறழா வகையில்‌ 
இருவள்ளுவர்‌ தம்‌ கருத்துக்களைக்‌ குறட்பாவின்‌ வழியாகச்‌ 
செறித்து இனிது விளக்கிச்‌ செல்கின்றார்‌. ஆங்காங்கே | 
சிற்சில பாடல்களில்‌ பயின்றுவரும்‌ அளபெடை ஓசையைக்‌ 
கவனித்துப்‌ பார்ப்போமானால்‌, அங்கெல்லாம்‌ செய்யுளின்‌ 
சந்தம்‌ முற்றுப்பெறவே அந்நீட்சியை ஆசிரியர்‌ கொண்‌ 
டுள்ளமை புலனாகிறது. பெரும்பான்மை அளபெடைகளும்‌ 
செய்யுளிசை நிறைக்கவே வந்துள்ளன. இன்னிசைக்காக 
அளபெடுத்தவை சிலவே. . இங்ஙனமே, வலித்தல்‌-மெலித்‌ 
தல்‌, நீட்டல்‌-குறுக்கல்‌, விரித்தல்‌-தொகுத்தல்‌ . என்னும்‌ 
செய்யுள்‌ விகாரங்களையும்‌ சிற்சில பாடல்களில்‌ மேற்‌ 
கொள்வதும்‌ பாவின்‌ வண்ணம்‌ கெடாமைப்‌ பொருட்டே 
யாகும்‌. ஆகவே, நாம்‌ பாட வேறுபாடுகளை ஆராய்ந்து 
துணியும்போது தொடையின்பத்திற்குச்‌ சிறந்ததான 
வள்ளுவர்‌ வாக்கின்‌ மரபினை ஒட்டியே பார்த்தல்‌ வேண்டும்‌. 


140 திருக்குறள்‌ பாட வேறுபாடு 


தொடை நயம்‌ நோக்கிப்‌ பாட்டில்‌ நிகழ்ந்துள்ள 

மாறுதல்களில்‌ ஒருசிலவற்றைப்‌ பரிமேலழகர்‌ தம்‌ உரை 
விளக்கத்தில்‌ அங்கங்கே எடுத்துக்‌ காட்டியுள்ளார்‌. 

 இருள்சீங்க இன்பம்‌ பயக்கும்‌ மருள்நீங்கி 

மாசறு காட்சி யவர்க்கு ” 
என்னும்‌ குறளில்‌ (352), “நீங்கி எனத்‌ தொடை நோக்கி 
மெலிந்து நின்றது; நீங்க என்பதன்‌ திரிபு எனினும்‌ அமை 
யும்‌” என்றும்‌, 

*விருப்பறாச்‌ சுற்றம்‌ இயையின்‌ அருப்பறா 

ஆக்கம்‌ பலவும்‌ தரும்‌” 
என்னும்‌ குறளில்‌ (522), “““அருப்பறா' என்பது தொடை 
நோக்கி விகாரமாயிற்று?” என்றும்‌ குறிப்பிட்டுள்ளார்‌ பரி 
மேலழகர்‌. மற்றும்‌ இவர்‌, 

“சுற்றத்தால்‌ சுற்றப்பட ஒழுகல்‌ செல்வந்தான்‌ 

பெற்றத்தால்‌ பெற்ற பயன்‌ (குறள்‌ 524) 
என்பதில்‌, “பெற்ற என்பதிலுள்ள அகரமும்‌ அதனால்‌ 
என்பதனுள்‌ அன்‌ சாரியையும்‌ விகாரத்தால்‌ தொக்கன”' 
என்கிறார்‌. அதாவது “பெற்றதனால்‌” என்பது “பெற்றத்‌ 
தால்‌” என்றாகியது என்பது கருத்து. “மேவுவார்‌' என்பது 
தொடை நோக்கி “மேவார்‌” எனச்‌ செய்யுள்‌ விகாரமாய்‌ நின்‌ 
றது (1059). “பேதை பெருங்கெழீஇ நட்பின்‌” (குறள்‌ 816) 
என்பதில்‌, “கெழீஇய என்பதன்‌ இறுதிநிலை விகாரத்தால்‌ 
தொக்கது” என்பர்‌. “வன்க ணதுவே படை” (764), “ஆற்ற 
லதுவே படை” (765) என்னும்‌ இடங்களில்‌ குற்றியலுகரத்‌ 
தின்‌ முன்னர்‌ உடம்படுமெய்‌ விகாரத்தான்‌ வந்தது என்று 
எழுதுகிறார்‌. இங்கே குற்றிய லுகரத்தின்‌ முன்வரும்‌ “ஏ'- 
*வன்கணதே', “ஆற்றலதே?” எனச்‌ சந்தி மாற்றம்‌ பெற 
வேண்டுவது விரித்தல்‌ விகாரத்தால்‌ வகர உடம்படுமெய்‌ 
பெறலாயிற்று என்பது கருத்தாகும்‌. 


1299, 1300 ஆம்‌ பாடல்களில்‌, *தாமுடைய நெஞ்சம்‌” 
எனத்‌ தன்மைப்‌ பன்மையாகிய “தாம்‌” என்பது உடைய 
என்பதனோடு சேரும்போது, முதல்‌ மொழியின்‌ முதல்‌ 
குறுகித்‌ “தம்‌ என: ஆகாதும்‌, மகரமெய்‌ இரட்டிக்காதும்‌ 
இயல்பு சந்தி கொள்ளப்பெற்றது பாவின்‌ ஓசையினிமை 


ஆசிரியர்‌ உளமறிந்து...... காணவேண்டும்‌ Hl 


கருதியதாதல்‌ வேண்டும்‌. ஈரிடத்தும்‌ “தம்முடைய? என்‌ 
றிருப்பினும்‌ தளை சிதையாது ஓசையும்‌ பொருளும்‌ ஒன்றி 
நிற்கும்‌ தன்மையவே. இங்ஙனமே 228ஆம்‌ குறளில்‌ 
£தாமுடைமை வைத்திழக்கும்‌ வன்க ணவர்‌' என வரு 
வதும்‌ நோக்கத்தகும்‌.!2 


“இரப்பாரை இல்லாயின்‌ ஈர்ங்கண்மா ஞாலம்‌ 
மரப்பாவை சென்றுவம்‌ தற்று" (குறள்‌ 1058) 


என்னும்‌ இக்‌ குறட்பாவில்‌, “மரப்பாவை” என்னும்‌ இரண்‌ 
டாம்‌ அடிக்கு ஏற்ப “இரப்பாரை எனவரும்‌ முதலடிப்‌ 
பாடமே எதுகைத்‌ தொடை நயமுடைய பாடம்‌. “இத்‌ 
தொடையின்பம்‌ நோக்காது “இரப்பவர்‌ இல்லாயின்‌ £ 
என்று பாடமோதுவாரும்‌ உளர்‌” என்று பாவின்‌ மரபினை 
நினைவூட்டுகின்றார்‌ பரிமேலழகர்‌. 


“மறைபெறல்‌ ஊரார்க்‌ கரிதன்‌ ரல்‌ எம்போல்‌ 
அறைபறை கண்ணா ரகத்து. (குறள்‌ 1160) 


இங்கே, “அகத்து நிகழ்வதனைப்‌ புறத்துளார்க்கு அறிவித்த 
லாகிய தொழிலான்‌ ஒப்புமையுண்மையின்‌ அறைபறை 
யாகிய கண்‌ என்றாள்‌. இங்ஙனம்‌ செய்யுள்‌ விகார 
மாக்காது “அறைபறைக்‌ கண்ணார்‌' என்று பாடமோது 
வாரும்‌ உளர்‌” என்கிறார்‌ உரைகாரர்‌ பரிமேலழகர்‌. இங்கே 
வந்த தொகுத்தல்‌ விகாரம்‌ தொடையின்பம்‌ நொக்கி 
அமைந்தது -என்பது அவர்‌ கருத்தாதல்‌ வேண்டும்‌. 


ஆகவே, ஒரு பாடத்தை உரிய பாடம்‌ என்று துணிவ 
தற்குப்‌ பாமரபுகளும்‌ துணேசெய்வதாகும்‌ என்பது விளங்‌ 
கும்‌. பாட்டிற்கு இன்றியமையாத வண்ணம்பற்றித்‌ திரு 
வள்ளுவரே, 


* பண்ணென்னாம்‌ பாடற்கு இயைபின்றேல்‌ 
[கண்ணென்னாம்‌ 
கண்ணோட்டம்‌ இல்லாத கண்‌” (குறள்‌ 573) 


என்னும்‌ பாடலில்‌ உவமையாகச்‌ சுட்டி உணர்த்தியுள்ளார்‌. 


142 இருக்குறள்‌ பாட வேறுபாடு 


எனவே, ஆசிரியர்‌ தம்‌ நூலுள்‌ ஆளும்‌ பலவகை மரபு 
களையும்‌ உளத்துள்கொண்டு எது உண்மைப்‌ பாடமாதல்‌ 
வேண்டும்‌ என்பது துணியப்பட வேண்டும்‌. 


செய்யுளின்‌ மரபை அடியொற்றியும்‌ ஆசிரியப்‌ பெருக்‌ 
தகை வள்ளுவனாரின்‌ உள்ளக்கிடக்கையை உற்று நோக்கி 
யும்‌, நாட்டின்‌ பழக்க வழக்க மரபு, மொழி மரபு முதலிய 
வற்றைக்‌ கருத்தில்‌ கொண்டும்‌ பார்க்கும்போது, பரி 
மேலழகர்‌ கொண்ட பாடத்தினும்‌ ஈயமுடையதாக முந்திய 
உரையாசிரியர்‌ முதலியோர்‌ கொண்ட பாடம்‌ சில இடங்‌ 
களில்‌ சிறந்து விளங்கக்‌ காணலாம்‌. 


16. காளிங்கர்‌ கொண்ட பாடங்களின்‌ சிறப்பு 


காளிங்கர்‌ உரையை ஏட்டுப்‌ பிரதியிலிருந்து முதல்‌ 
முறையாக அச்சிட்டு வெளிப்படுத்திய (1948) பதிப்‌ 
பாசிரியர்‌ வித்துவான்‌ தெ. பொ. பழனியப்ப பிள்ளையவர்‌ 
கள்‌ தமது பொருட்பால்‌ முகவுரையில்‌ காளிங்கர்தம்‌ உரை 
யிற்கொண்ட மூலபாடங்கள்‌ பரிமேலழகர்‌ பாடத்தை 
விடவும்‌ சிறப்புடையனவாகக்‌ காணப்படுதலைச்‌ சில 
எடுத்துக்காட்டுக்கள்‌ தந்து விளக்யெள்ளார்கள்‌. அவர்‌ 
களுடைய ஆய்வுரை வருமாறு : 


“கரலிங்கருரையிற்கண்ட!? குறட்பாக்களின்‌ மூலபாடங்கள்‌ 
பழமையாதலோடு சிறப்புடைய வாதலும்‌ புலப்பாடு பெறும்‌. 
“வெருவந்த செய்யாமை” அதிகாரத்தில்‌, “கடிதோச்சி மெல்ல 
வெறிக்‌: என்ற பாடமே பரிமேலழகர்‌ கொண்டது (குறள்‌ 562). 
"காலிங்கர்‌ கண்ட பாடம்‌ “கடி தோக்கி மெல்ல வெறிக” என்பது 
ஆகும்‌. எறிதல்‌, வீசுதல்‌ என்னும்‌ பொருளதாகிய *ஓச்சுதல்‌” 
என்‌ பதினும்‌, உயர்த்தல்‌ ஒங்குவித்தல்‌ என்ற பொருளதாகிய : 
“ஓக்குதல்‌' என்பது பொருட்‌ சிறப்புடைய தாதலோடு பின்‌ 
வரும்‌ சீராகிய *நெடிதாக்கம்‌” என்பதனோடு ஒரூஉ வெதுகைத்‌ 
தொடைச்‌ கிறப்புடையதாய்ப்‌ பாடற்கு ஓசை நய மூட்டுதல்‌ 
தேர்ந்து கொள்க. 


“உழவு” என்ற அதிகாரத்தில்‌, £பலகுடை நீழலுக்‌ தங்குடைக்‌ 
கீழ்க்‌ காண்பர்‌” என்று பாடங்கொண்டார்‌ பரிமேலழகர்‌ 
(1034).காலிங்கர்‌ கண்ட பாடம்‌, £பலகுடை நீழலுந்‌ தங்கொடைக்‌ 
சீழ்க்‌ காண்பர்‌” என்பது, உழுதுண்டுலகூட்டும்‌ வேளாண்‌ 
மாந்தர்க்கு இலக்கணவகையான்‌ தமக்கெனக்‌ குடையின்மை 
கண்ட பரிமேலழகர்‌, *தம்குடை' என்பது “தமது வேந்தன்‌ 
குடை” என்று ஆகுபெயர்ப்‌ பொருள்கொண்டு பொருத்தினர்‌.'* 
ஆயின்‌, காலிங்கர்‌ வள்ளுவனார்‌ தெள்ளிய வாய்மொழி “தங்‌ 


144 திருக்குறள்‌ பாட வேறுபாடு 


கொடை' என்றே கொண்டு இரப்போர்‌ சுற்றமும்‌ புரப்போர்‌ 
கொற்றமும்‌ உழவிடை விளைக்கும்‌ பழவிறலோர்‌ கொடைத்‌ 
இறனைச்‌ குறித்ததாகக்‌ கூறினர்‌. 


மற்றும்‌ பரிமேலழகர்‌, *இலமென்‌ றசைஇ யிருப்பாரை” 
என்ற குறளுரை விளக்கத்தில்‌ (1040), “இரப்பாரை என்று பாட 
மோதுவாரு முளர்‌' என்றெழுதியது இக்காலிங்கருரைப்‌ பாடங்‌ 
கண்டென்றே நோக்கிக்‌ கொள்ளுக.” (இருக்குறள்‌-பொருட்‌ 
பால்‌: காலிங்கருரை - பரிப்பெருமாளுரை, 1948. முகவுரை 
பக்‌. iii-iv.) 


திரு. வித்துவான்‌ தெ. பொ. பழனியப்ப பிள்ளையவர்‌ 
களைப்‌ போலவே திருக்குறள்‌- உரைவளம்‌ பதிப்பினை 
ஆக்கித்‌ தமிமுலகிற்கு வழங்கிய மகாவித்துவான்‌ ௪. தண்ட 
பாணி தேசிகர்‌ அவர்களும்‌ காளிங்கர்‌ கொள்ளும்‌ பாட 
வேறுபாடுகளைப்‌ பாராட்டி உரைத்துள்ளார்‌. காமத்துப்‌ 
பால்‌ தொகுப்பின்‌ முகப்பிலே அவர்கள்‌ எழுதிச்‌ சேர்த்‌ 
துள்ள “திருக்குறள்‌ ஆராய்ச்சி என்னும்‌ பகுதியில்‌ பின்‌ 
வரும்‌ குறிப்புச்‌ காணப்பெறுகிறது (பக்‌. 114-115). 


“இவர்‌ (காளிங்கர்‌) குறளுக்குக்‌ கொள்ளும்‌ பாட பேதங்கள்‌ 
மிகச்‌ சிறந்தன. எடுத்துக்காட்டாக, (நயன்சாரா நன்மையின்‌ 
நீக்கும்‌” என்ற குறளுக்கு (194) “நயன்சாரர நன்மையும்‌ நீங்கும்‌” 
எனப்‌ பாடங்‌ கொண்டனர்‌. இதில்‌ நயன்‌ சாராவாய்‌ அவனை 
நற்குணங்களின்‌ நீக்கும்‌ எனச்‌ சில வருவித்துரைக்கக்‌ கூடிய 
நிலையின்‌ றி, '(நயஞ்சேராமல்‌ திருமாதும்‌ பொய்க்கும்‌” என்றது 
மிக எளிமையிற்‌ பொருள்காண நிற்பதொன்று. அவ்வாறே, 
“பிறப்பென்னும்‌ பேதைமை நீங்க? (358) என்றதை நீங்கி” 
எனக்‌ கொண்டார்‌. (வேண்டாமை யன்ன” என்ற குறளில்‌ (363) 
“ஆண்டும்‌” என்பதற்குப்‌ பதிலாக யாண்டும்‌” என்று பாடங்‌ 
கொண்டார்‌. “அன்‌ பகத்தில்லா” என்ற குறளில்‌ (78) ;வன் பால்‌” 
என்பதனை “வன்பார்‌' எனக்‌ கொண்டார்‌. இத்தகைய இடங்கள்‌ 
பல. இவற்றால்‌ பொருட்‌ சிறப்பிருத்தலை அறியலாம்‌.” 


மேலே குறிக்கப்பெற்ற இரு பதிப்பாசிரியர்களும்‌ 
காளிங்கர்‌ உரை தெளிவான எளிய உரை என்றும்‌, அவர்‌ 
கொண்ட பாடங்கள்‌ பல இடங்களில்‌ போற்றற்குரியன 
என்றும்‌ சிறப்பித்துக்‌ கூறுதல்‌ கொண்டு பரிமேலழகருக்கு 
முன்‌ பழைய மரபினைல்‌ காத்த பெருமையுடையார்‌ இவ்‌ 
வுரையாசிரியர்‌ என்பது தெளிவு. 


17. மணக்குடவர்‌ தரும்‌ நயமுடைய பாடங்கள்‌ 


இங்ஙனமே திருக்குறள்‌ உரைகாரர்களுள்‌ முந்தியவர்‌ 
, எனக்‌ கருதப்படுபவராகிய மணக்குடவர்‌ கொண்ட பாடங்‌ 
களும்‌ சிற்சில இடங்களில்‌ நயமுடையனவாகவே காணப்‌ 
படுகின்‌ றன. 
£ வேண்டுதல்வேண்‌ டாமை யிலானடி சேர்ந்தார்க்‌ 
கியாண்டு மிடும்பை யில? (குறள்‌ 4) 
என முதலடியில்‌ வகையுளியாக வேண்டாமை என்பதனை 
“வேண்‌ டாமை: எனப்பிரித்துப்‌ பாடம்‌ கொள்கிறார்‌ பரிமே 
லழகர்‌. மணக்குடவரோ, 
* வேண்டுதல்‌ வேண்டாமை யில்லா னடிசேர்ந்தார்‌ 
யாண்டு மிடும்பை யிலர்‌ 
எனச்‌ சொல்வடிவம்‌ சிதைவுபடாமல்‌ இயற்கையாகச்‌ 
சொற்கள்‌ சீர்களில்‌ அமையும்‌ பாடம்‌ தருகிறார்‌. இவரு 
டைய பாடத்தில்‌ முதலடி இணைமோனை இணையெதுகை 
நயமும்‌ வாய்ந்து காணப்படுகிறது. மேலும்‌, 
்‌ “மலர்மிசை யேகனான்‌ மாணடி சேர்ந்தார்‌ 
நிலமிசை நீடுவாழ்‌ வார்‌? (குறள்‌ 3) 
என்னும்‌ குறளினை ஒப்ப இவர்‌ பாடத்தில்‌ சொற்பொரு 
ளமைதி யுடைமையும்‌ கோக்கத்‌ தகும்‌. 
இங்ஙனமே, 
“பிறவிப்‌ பெருங்கடல்‌ நீந்துவர்‌ நீந்தார்‌ 
இறைவ னடிசேரா தார்‌? (குறள்‌ 10) 
எனப்‌ பரிமேலழகர்‌ இரண்டாம்‌ அடியை வகையுளியா கப்‌ 
பாடங்கொள்ள, மணக்குடவரோ, 
19 


146 திருக்குறள்‌ பாட வேறுபாடு 


“பிறவிப்‌ பெருங்கடல்‌ நீந்துவர்‌ நீந்தார்‌ 
இறைவனடி சேரா தவர்‌” 


என்று இயல்பாக அமையும்‌ பாடம்‌ கொண்டுள்ளார்‌. 


*தொடிப்புழுதி கசா உணக்கின்‌ பிடித்தெருவும்‌ 

வேண்டாமல்‌ சான்று படும்‌” (குறள்‌ 1032) 
என்னும்‌ குறளின்‌ இரண்டாம்‌ அடியில்‌, * வேண்டாமல்‌ 
சான்று படும்‌? என்று பாடங்கொண்டதற்கு ஏற்ப, “ஒரு 
கையாற்‌ பீடித்த எருவும்‌ இடவேண்டாமல்‌ அமைந்து விளை 
யும்‌” என்று பொருளுரைக்கின்றார்‌ மணக்குடவர்‌. 


பரிமேலழகரோ, 


“தொடிப்புழுதி கசா உணக்கின்‌ பிடித்தெருவும்‌ 

வேண்டாது சாலப்‌ படும்‌ ” (குறள்‌ 1037) 
என்று இரண்டாம்‌ அடியில்‌ வேறுபட்ட பாடம்‌ கொள்‌ 
கிறார்‌. “பயிர்‌ ஒரு பிடியின்கண்‌ அடங்கிய எருவும்‌ இட 
வேண்டாமல்‌ பணைத்து விளையும்‌” என்பது இரண்டாம்‌ 
அடிக்கு இவர்‌ தரும்‌ உரை. மேலும்‌, “ பிடித்து--பிடியின்‌ 
கண்ணது. பிடித்த என்பதன்‌ விகாரம்‌ என்பாரும்‌ உளர்‌. 
வேண்டாமல்‌, சான்று என்பன திரிந்து நின்றன ”” என்று 
விளக்கமும்‌ எழுதுகின்றார்‌. இவ்‌. விளக்கம்‌ மணக்குடவர்‌ 
உரையை நோக்கி அமைந்தது என்பது எளிதில்‌ விளங்கும்‌. 
வேண்டாமல்‌ சான்று படும்‌? என இயல்பான சொற்‌ 
கொண்ட மணக்குடவர்‌ பாடம்‌ பரிமேலழகரால்‌ அவற்றின்‌ 
திரிபு சொற்களாலான பாடமாகக்‌ கொள்ளப்படுகிறது. 
இவற்றால்‌, மணக்குடவர்‌ பாடம்‌ இயல்பாக அமைந்த ஒரு 
மரபுவழிப்‌ பாடம்‌ என்பது தெளிவு. 


18. டாக்டர்‌ உ. வே. சாமிநாதையர்‌ நூலகப்‌ 
பழையவுரைப்‌ பதிப்பு 


திருக்குறளுக்கு ஒரு பழைய உரையுடன்‌ கூடிய 
பதிப்பை அடையாற்றில்‌ உள்ள மகாமகோபாத்தியாய 
டாக்டர்‌ உ. வே. சாமிநாதையர்‌ நூல்‌ நிலையத்தார்‌ 1961ஆம்‌ 
ஆண்டு வெளியிட்டுள்ளார்கள்‌. இவ்வுரைப்‌ பிரதி டாக்டர்‌ 
ஐயர்‌ அவர்கள்‌ தேடித்‌ தொகுத்துவைத்திருந்த ஏடுகளுள்‌ 
ஒன்று. இந்த ஏட்டுப்‌ பிரதியைக்‌ காத்து அளித்தவர்‌ 
கொண்டப்ப வாத்தியார்‌ என்பது மட்டும்‌ தெரியவரு 
கிறது. இவ்வுரையாசிரியரின்‌ பெயர்‌, அவர்‌ வாழ்ந்த 
காலம்‌ முதலிய வரலாறுகள்‌ ஒன்றும்‌ தெரிந்துகொள்ளக்‌ 
கூடவில்லை. இவ்வுரை பெரும்பாலும்‌ பரிமேலழகர்‌ உரை 
யையே பின்பற்றி. அமைந்துள்ளது என்பர்‌.!5 “உரை 
யின்‌ அமைப்பும்‌ போக்கும்‌ ஆராய்வார்க்கு அது பதினேழு 
பதினெட்டாம்‌ நூற்றாண்டில்‌ எழுதப்பட்டிருத்தல்‌ கூடும்‌ 
என்பது புலனாகும்‌” என்று அப்‌ பதிப்பின்‌ முகவுரையில்‌ 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகப்‌ பேராசிரியர்‌ டாக்டர்‌ மு. வரத 
ராசனார்‌ அவர்கள்‌ குறிப்பிட்டுள்ளார்கள்‌. 


இந்தப்‌ பழைய உரைகாரர்‌ கொண்ட குறள்‌ மூல 
பாடத்தில்‌ பாட வேறுபாடுகள்‌ பல காணப்படுகின்றன. 
ஆகவே, இவர்‌ கொண்ட மூலபாட வேறுபாடுகள்‌ தனிப்பட 
ஆய்ந்து காண்பதற்‌ குரியனவாம்‌. 


முந்திய உரைகாரர்‌ எவரும்‌ கொள்ளாத மூல பாட 
வேறுபாடுகளை 117 குறள்களில்‌ இப்‌ பழைய உரைகாரர்‌ 
கொண்டுள்ளார்‌. அன்றியும்‌ பிற உரையாசிரியர்கள்‌ 
பாட வேறுபாடு கொண்ட குறள்களிலும்‌ 48 குறள்களில்‌ 


148 திருக்குறள்‌ பாட வேறுபாடு 


இவர்‌ கொண்ட பாடத்தை வேறு எவரும்‌ கொண்டிலர்‌.!* 
ஆகவே, இவ்வுரைகாரரிடம்‌ மட்டுமே தனிப்படக்‌ காணும்‌ 
பாட வேறுபாடுகள்‌ 165 குறள்களில்‌ (117 4 48) உள்ளன 
என்பது கூர்ந்து நோக்கத்‌ தக்கது. மணக்குடவர்‌, காளிங்‌ 
கர்‌ முதலிய பண்டை உரையாசிரியர்கள்‌ எவரும்‌ கொள்‌ 
ளாத அளவு இவ்வளவு மிகுந்த வேறுபாடுகள்‌ இவ்வுரை 
யின்‌ மூலபாடத்துள்‌ காணப்படுவது வியப்பைத்‌ தருவதா 
யுள்ளது. 


முந்திய உரைகாரர்களுள்‌ மணக்குடவர்‌, காளிங்கர்‌, 
பரிதியார்‌ முதலியோர்‌ கொண்ட வேறுபட்ட பாடங்களுள்‌ 
சிலவற்றை இவரும்‌ தழுவியிருக்கிறார்‌. மணக்குடவர்‌ 
கொண்ட பாடங்களில்‌ 14 இவர்க்கும்‌ உடம்பாடு.!£ காளிங்‌ 
கருக்கும்‌ இவ்வுரைகாரருக்கும்‌ 22 குறள்களில்‌ பாட ஒரு 
மைப்பாடு காணப்படுகிறது.” பரிப்பெருமாள்‌ கொண்ட 
பாடங்களில்‌ 4-ம்‌,2 பரிதியார்‌ கொண்ட பாடங்களில்‌ 
இரண்டும்‌”! இவ்வுரை மூல பாடங்களிலும்‌ காணப்படு 
கின்றன. ஆனால்‌, இவை மணக்குடவர்‌, காளிங்கர்‌ கொண்ட 
மூலபாடங்களும்‌ ஆகும்‌. இதனால்‌, இவ்வுரைகாரர்‌ மணக்‌ 
குடவர்‌, காளிங்கர்‌ பாடங்களையே மேற்கொண்டார்‌ என்ன 
லாம்‌. 


இப்பழைய உரைகாரர்‌ கொண்ட பாடங்களில்‌ பெரும்‌ 
பாலனவும்‌ ஒலி ஒப்புமை, உருவ ஒப்புமை காரணமாகத்‌ 
தோன்றியனவே என்பது கூர்ந்து பார்ப்போமானால்‌ நன்கு 
விளங்கும்‌. குறில்‌-நெடில்‌, ஒருமை - பன்மை வேற்றுமை 
களாகவும்‌ சில உள்ளன. பொதுவாகஇவர்‌ கொண்ட பாடங்‌ 
கள்‌ எல்லாம்‌ நயமுடையன என்று கொள்வதற்கு இல்லை. 
இதுபற்றிச்‌ சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்ப்‌ பேராசி 
ரியர்‌ டாக்டர்‌ மு. வரதராசனார்‌ அவர்கள்‌ இப்‌ பதிப்பிற்குத்‌ 
தந்துள்ள முகவுரையில்‌ கூறிய கருத்துக்கள்‌ ,இவ்வுரை 
காரர்‌ பாடங்களின்‌ உண்மை மதிப்பை எடுத்துக்‌ காட்டு 
வனவாகும்‌. அவர்கள்‌ தரும்‌ விளக்கம்‌ வருமாறு : 


“உணரப்பாற்று (11), விசும்பிலார்‌ கோமான்‌ (25), ஆகுதல்‌ 
நீர்மை பிற (34) முதலான பாட வேறுபாடுகள்‌ பொருந்துவன 
வாக இல்லை. இல்லதென்‌ இல்லவள்‌ மாண்பாயின்‌ (53), 
அஞ்சும்‌ அகத்தே ஈகும்‌ (271), உலகம்‌ பழித்தது ஒழித்து 


டாக்டர்‌ ௨. வே. சாமிநாதையர்‌...... பதிப்பு 149 


விடல்‌ (280) முதலான பாட வேறுபாடுகள்‌ சில பொருக்துவன. 
வேட்பன சொல்லி விளைவல எஞ்ஞான்றும்‌ (697) முதலான சில 
பாடவேறுபாடுகள்‌ சிறந்தனவாகவும்‌ உள்ளன.” 


பேராசிரியர்‌ அவர்கள்‌ சொல்லியபடியே மிகப்‌ பல 
வேறுபாடுகளுடன்‌ கூடிய இவ்வுரைகாரர்‌ மூலபாடங்‌ 
களுள்ளும்‌ சிறந்தன ஒருசில உள என்பது உண்மையே. 


93ஆம்‌ குறளின்‌ இரண்டாம்‌ அடியில்‌, 
“இன்சொ லினதே யறம்‌ 
என்‌ வகையுளியாக அமைந்த பாடமே பரிமேலழகர்‌ முத 


லிய எல்லா உரையாசிரியர்களும்‌ கொண்டனர்‌. இவ்வுரை 
காரர்‌ கொண்ட பாடம்‌, 


 இன்சொலின.;தே யறம்‌” 
என்பது. இதில்‌ வகையுளியின்‌ றி இனிய ஓசை நயம்‌ சிறத்‌ 
தல்‌ கவனிக்கத்‌ தகும்‌. இப்‌ பாடத்தை வை. மு. கோபால 
கிருஷ்ணமாச்சாரியாரும்‌ தம்முடைய பரிமேலழகர்‌ உரைப்‌ 
பதிப்பில்‌ எடுத்துக்‌ காட்டியுள்ளார்கள்‌. 

“மடியுளான்‌ மாமுகடி என்ப மடியிலான்‌ 

தாளுளா டாமரையி னாள்‌ (குறள்‌ 617) 
என்பது இப்‌ பழைய உரைகாரர்‌ கொண்ட மூல பாடம்‌. 
இக்குறளில்‌, “ மடியுளாள்‌ £ என்பதுவே பிறர்கொண்ட 
பாடம்‌. இவர்‌ பாடத்திலோ, “ மடியுளான்‌ ”, “ மடியிலான்‌ £ 
என ஒரூஉ முரண்‌ நயம்‌ வாய்ந்துள்ளமை சிறப்பாகும்‌. 

*குணநலஞ்‌ சான்றோர்‌ நலமே பிறநலம்‌ 

எந்நலத்‌ துள்ளதுூஉ மன்று”. (982) 

“சுழன்றுமேர்ப்‌ பின்ன துலக மதனால்‌ 

உழன்று முழவே தலை”. 
இக்குறள்களில்‌ வரும்‌, * நலமே, * உழன்றும்‌ ” என்னும்‌ 
பாடங்களையும்‌ ஓசைக்கும்‌ பொருளுக்கும்‌ ஏற்புடையன 
என்று கொள்ளலாம்‌. 


(1031) 


முந்திய உரைகாரர்கள்‌ பாட வேறுபாடுகளைத்‌ தத்தம்‌ 
உரைகளில்‌ அங்கங்கே சுட்டிச்‌ செல்வதுபோல இப்‌ பழைய 


150 திருக்குறள்‌ பாட வேறுபாடு 


உரைகாரரும்‌ ஒருசில பாட வேறுபாடுகளையும்‌ தம்‌ உரை 
யுள்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 


636:4 அதிநுட்பம்‌ _*“அதினுட்பமென்‌ றுரைப்‌ 
பாரு முளர்‌”. 

638: 1-2 அறிகொன்‌ றறியான்‌ --*4அறிதொன்‌ நறியான்‌ என்‌ 
றும்‌ பாடம்‌”. 

1030: 1-2 இடுக்கண்கா றோன்‌ றிட --*இடுக்கண்கால்‌ கென்‌ றிட 
என்று பாட மோதுவாரும்‌ 


்‌ உளர்‌”. 
1081:4 கனங்குழை _“கணங்குழை என்று பாடம்‌ 
& ஓதுவாரும்‌ உளர்‌”. ௩ 
1028: 6-7 வெப்பால்‌ கறிந்து பாக்கு - எதிர்‌ காலம்‌. 


வெப்பம்‌ - சூடாயிருத்தல்‌. 
வேபாக்கென்று பாடமோது 
வாரும்‌ உளர்‌. அது பாட 
மல்ல என்க. i 


இவற்றால்‌ இவ்வுரைகாரர்‌ பாடவேறுபாடுகளை 
ஆராய்ந்து தெளிந்து தமக்கு எவை எவை ஏற்புடையன 
என்று துணிந்தாரோ ' அவற்றையே மேற்கொண்டிருக்‌ 
கிறார்‌ என்பதும்‌ விளக்கமாகும்‌. 


19. பரிமேலழகர்‌ பாடத்தினும்‌ சிறப்புடைய 
பாடங்கள்‌ 


தொடை நயத்தையும்‌ மற்றும்‌ பொருட்சிறப்பு, அணி 
நலன்‌ முதலியவற்றையும்‌ நோக்கமாகக்‌ கொண்டு 
ஆராய்ந்து பார்த்தால்‌, சில இடங்களில்‌ பரிமேலழகர்‌ 
கொண்ட பாடத்தினும்‌ நயமுடைய பாடங்களைப்‌ பாட 
வேறுபாடுகளிலிருந்து காணுதல்‌ கூடும்‌. எடுத்துக்‌ காட்‌ 
டாக ஒருசில இடங்களை இங்கே காண்போம்‌. 


: குணமென்னும்‌ குன்றேறி நின்றார்‌ வெகுளி 

கணமேயுங்‌ காத்தல்‌ அரிது” (குறள்‌ 29) 
. என்னும்‌ குறளில்‌ “கணமேயும்‌' எனப்‌ பாடம்‌ கொண்டு 
பரிமேலழகர்‌, “கணமே யாயினும்‌ வெகுளப்பட்டாரால்‌ 
தடுத்தல்‌ அரிது?” என்று பொருள்செய்கின்றார்‌. பின்‌, 
“அநாதியாய்‌ வருகின்றவாறு பற்றி ஒரோவழி வெகுளி 
தோன்றிய பொழுதே அதனை மெய்யுணர்வு அழிக்கு 
மாகலின்‌ கணமேயும்‌ என்றும்‌, நிறைமொழி மாந்த 
ராதலின்‌ காத்தல்‌ அரிது என்றும்‌ கூறினார்‌” என விளக்கம்‌ 
தருகிறார்‌. இவ்‌ விளக்கத்தைக்‌ கொண்டு பார்ப்போமானால்‌ 
பரிமேலழகர்‌ “கணமேயும்‌” என வினைமுற்றாக்கிக்‌, “காத்தல்‌ 
அரிது” என்பதனைத்‌ தனித்‌ தொடராகக்‌ கொள்கின்றார்‌ 
என்பது தெளிவு. இதற்குப்‌ பரிதியார்‌, “கணமேனுங்‌ 
காத்தல்‌ அரிது? என்று பாடங்கொண்டார்‌. “குண 
மென்னும்‌” என்பதற்‌ கேற்ப “கணமேனும்‌” என்பதில்‌ 
ஓசை நயமுளது. “நுண்பொருள்‌ மாலை” ஆசிரியர்‌ திருக்‌ 
குருகூர்த்‌ திருமேனி இரத்தின கவிராயரும்‌ பரிதியார்‌ 
கொண்ட இப்‌ பாடமே தக்கது எனக்‌ காரணம்‌ காட்டி 
விளக்குகின்றார்‌. 


152 திருக்குறள்‌ பாட: வேறுபாடு 


திருமேனி இரத்தின கவிராயர்‌ தரும்‌ விளக்கம்‌ பின்‌ 
வருமாறு : 

“கணமேயும்‌ என்று பாடமோதாது கணமேனும்‌ என்க. 
புறம்‌ குன்றிக்‌ சண்டனைய ரேனும்‌ (277), “அரம்‌ போலுங்‌ 
கூர்மையரேனும்‌” (997), “என்னுடைய ரேனுமிலர்‌” (430), 
யாதானு காடாமால்‌' (397), “வானம்‌ வறக்குமேல்‌” (18), “செல்‌ 
லாமையுண்டேல்‌” (1151) எனப்‌ பெரும்பான்மையும்‌ வருதலான்‌ 
ஏனும்‌, ஆனும்‌, ஏலும்‌ என்பன ஆயின்‌ என்னும்‌ எச்ச மாத 
லின்‌ அவ்வாறே பாடம்‌ ஓதுக, “நிரப்பிடும்யை தானேயுஞ்‌ 
சாலுங்‌ கரி” (1060) என்பது போலக்‌ கணமேயுங்‌ காத்தல்‌ 
என்றால்‌ ஏகாரத்தொடு கூடிகின்ற உம்மையாய்‌ அக்கணமும்‌ 
எனப்‌ பொருள்படுதலால்‌ அது பாடம்‌ அன்று என்க.” 


நுண்பொருள்‌ மாலையுடையார்‌ காட்டும்‌ காரணங்களை 

யும்‌ கவனிக்கும்‌ பொழுது “கணமேனும்‌” என்னும்‌ பாடமே 
திருவள்ளுவரின்‌ உளத்திற்கு ஒத்தபாடம்‌ என்பது தெளி 
வாம்‌. 

“மோப்பக்‌ குழையும்‌ அனிச்சம்‌ முகந்திரிந்து 

நோக்கக்‌ குழையும்‌ விருந்து” (குறள்‌ 90) 
என்னும்‌ குறளில்‌ “மோப்ப” என்பது பரிமேலழகர்‌ பாடம்‌. 
பரிப்பெருமாள்‌ கொண்ட பாடமோ ₹மோக்க' என்பது. 
இப்பாடம்‌ *மோக்க', “நோக்க எனத்‌ தலையாகு எதுகை 
நயமுடைய பாடமாதலால்‌, இதனையே சிறந்த பாடமாகக்‌ 
கொள்ளலாம்‌. 


“நயனுடையான்‌ நல்கூர்ம்தான்‌ ஆதல்‌ செயும்ரீர 
செய்யா தமைகலா வாறு” (குறள்‌ 219) 
இப்‌ பாடலில்‌ நான்காம்‌ சீரில்வரும்‌ “செயும்நீர” என்பதனை 
மணக்குடவர்‌ “செயனீர்மை” என்று கொண்டு உரை எழுதி 
யுள்ளார்‌. *நயனுடையான்‌” என்பதற்கு ஒப்பச்‌ “செய 
னீர்மை' என்னும்‌ பாடமே ஒரூஉத்‌ தொடை நயமுடைத்‌ 
தாய்‌ உள்ளது. ஆதலால்‌, இதுவே பழமையான பாடம்‌ 
என்றும்‌, சிறந்த பாடம்‌ என்றும்‌ கொள்ளுதற்குரியது. 
* மனத்தொடு வாய்மை மொழியின்‌ தவத்தொடு 
தானம்‌ செய்வாரின்‌ தலை” (குறள்‌ 295) 
என்பது பரிமேலழகரின்‌ மூலபாடம்‌. இங்கே நான்காம்‌ 
சீரைத்‌ “தனத்தொடு”. என்று கொண்டார்‌ பரிதியார்‌. “மனத்‌ 


- 


பரிமேலழகர்‌ பாடத்தினும்‌...பாடங்கள்‌ 153 


தொடு” என்பதை ஒத்து ஒரூஉத்‌ தொடை நயம்‌ வாய்ந்த 
பாடம்‌ “தனத்தொடு' என்பதே. இருவிகற்பமரய்‌ வரும்‌ 
பாடல்கள்‌ ஒரூஉத்‌ தொடை பெற்று வரும்‌ அமைப்பு 
குறளகத்து நிரம்பக்‌ காணப்படுகிறது. பொருளால்‌ அன்‌ 
பும்‌ அருளும்‌ அறனும்‌ இன்பமும்‌.எல்லாம்‌ நிரம்பும்‌ எனப்‌ 
“பொருள்‌ செயல்‌ வகை” அதிகாரத்தில்‌ பொருளின்‌ சிறப்‌ 
பினை வள்ளுவர்‌ பேசுகின்றார்‌. எல்லா வினைகளின்‌ வெற்‌ 
றிக்கும்‌ ஏதுவான பொருள்‌ தானம்‌ செய்வார்க்கும்‌ இன்றி 
யமையாது வேண்டுமே ? ஆதலால்‌, “தனத்தொடு தானம்‌ 
செய்வாரின்‌ தலை? என்பதுவே நயமுடைய பாடம்‌. 
“வாய்மை” என்பது துறவற இயலில்‌ வருவது கொண்டும்‌, 
“தானம்‌ தவம்‌ இரண்டும்‌ தங்கா” (குறள்‌ 19) என வான்‌ 
சிறப்புக்‌ கூறியவிடத்துச்‌ சுட்டியது கொண்டும்‌ “தவத்‌ 
தொடு” என்னும்‌ பாடம்‌ பிறந்திருக்கலாம்‌ என்று தோன்று 
கிறது. ்‌ 

எனைத்தானும்‌ எஞ்ஞான்றும்‌ யார்க்கும்‌ மனத்தானாம்‌ 

மாணா செய்யாமை தலை? (குறள்‌ 317) 
என வரும்‌ குறளில்‌ நான்காம்‌ சீராகவுள்ள “மனத்தானாம்‌்‌ 
என்பதனை £மனத்தானும்‌' எனக்‌ கொண்டார்‌ மணக்‌ 
குடவர்‌. மனத்தில்‌ தோன்றும்‌ எண்ணமே சொல்‌, செயல்‌ 
களாக வளர்ந்து பயன்‌ விளைக்கும்‌ ஆதலானும்‌,' தோற்றும்‌ 
நிலமாகிய மனத்தாலும்‌ இன்னா செய்தலைத்‌ தவிர்க என்றா 
ராயிற்று. “எண்ணுதலும்‌ செய்தலோ டொக்கும்‌” என்ப 
ராகலின்‌ எண்ணத்திலேயும்‌ இன்னா ஆகாது எனக்‌ கடிந்தா 
ராதல்‌ வேண்டும்‌. “எனைத்தானும்‌” என்பதற்‌ கேற்ப “மனத்‌ 
தானும்‌? என்பதையே சிறந்த பாடமாகக்‌ கொள்ளுதல்‌ 
வேண்டும்‌. இதனை மணக்குடவர்‌ ஏற்றுக்கொண்டிருப்‌ 
பதனால்‌ இதுவே பழமையான பாடம்‌ என்பதற்கு ஐய 
மின்று. 

“கடன்‌ அறிந்து காலம்‌ கருதி இடன றிந்து 

எண்ணி உரைப்பான்‌ தலை ' (குறள்‌ 687) 
என்பது பரிமேலழகர்‌ பாடம்‌; காளிங்கர்‌ கொண்ட பாட 
மோ “உரைப்பதாம்‌ தூது” என்பது. “நன்றி பயப்பதாம்‌ 
தூது” (685), தக்கது அறிவதாம்‌ தூது” (686), “உறுதி 
பயப்பதாம்‌ தூது” (690) எனத்‌ “தூது” என்னும்‌ இவ்வதி 

20 


154 திருக்குறள்‌ பாட வேறுபாடு 


காரத்துள்‌ வரும்‌ பிறபாடல்களையும்‌ கோக்க, காளிங்கர்‌ 
கொண்டபடி “எண்ணி உரைப்பதாம்‌ தூது” என்பதே 
பழமையான பாடமாதல்‌ வேண்டும்‌. பரிமேலழகரோ, 
“தலை: என்பதற்குத்‌, “தூதரின்‌ மிக்கான்‌” என்று உரைகூறி, 
“தூது என்பது அதிகாரத்தான்‌ வந்தது” என்று அச்‌ 
சொல்லைத்‌ தாம்‌ உடன்‌ சேர்த்தமைக்கு விளக்கமும்‌ தரு 
கிறார்‌. இவ்வாறு அதிகார அடைவைக்‌ கொண்டு தூது”: 
என்னும்‌ சொல்‌ வருவிக்க வேண்டாது இயல்பாகவே அது 
பாடமாக அமைதல்‌ சிறப்பன்றோ : ட்‌ 


இவ்வாறே மேலும்‌ பல பாடங்களையும்‌ நாம்‌ பார்ப்போ 
மாயின்‌, பரிமேலழகர்‌ கொண்ட பாடம்‌ இப்பொழுது: 
வழக்கில்‌ பெரிதும்‌ நிலைபெற்று விட்டாலும்‌, வேறு சில 
பாடங்கள்‌ பழமையும்‌ பொருட்‌ பொலிவுமுடையனவாய்‌ 
“உள்ளமை பெறப்படும்‌.”” 


20. புலவர்தம்‌ மேற்கோள்களில்‌ பாட வேறுபாடு 
காணப்பேறுதல்‌ 


இனி, வேறொரு வகையாலும்‌ திருக்குறளின்‌ பாடவேறு 
பாடுகளுள்‌ எவைஎவை பழமையானவை, எவைஎவை 
பொருட்‌ பொருத்தமுற முன்னோரால்‌ கொள்ளப்பெற்‌ 
றவை என்று அறிய இடமுண்டு. குறட்பாக்களையும்‌, 
பாடல்‌ அடிகளையும்‌, தொடர்களையும்‌, கருத்துக்களையும்‌ 
அப்படி அப்படியே தத்தம்‌ நூல்களில்‌ எடுத்தாண்ட புலவர்‌ 
. பெருமக்கள்‌ பலராவர்‌. குறளை எடுத்துத்‌ தம்‌ பாட்டினோடு 
பொன்னேபோற்‌ பொதிந்து வைத்துக்கொண்ட முன்னை 
யோர்‌ பாடல்களில்‌ பயிலும்‌ குறள்‌ வடிவங்கள்‌ நமக்கு 
அவற்றின்‌ உண்மை யுருவினைக்‌ கண்டு கொள்ள ஓரளவு 
உதவுவன. 


.... எடுத்துக்காட்டாக இரண்டொரு இடங்களைப்‌ பார்ப்‌ 
போம்‌: 

* ஒலித்தக்கால்‌ என்னாம்‌ உவரி எலிப்பகை 

நாகம்‌ உயிர்ப்பக்‌ கெடும்‌ ” (குறள்‌ 763) 
என்னும்‌ பாடல்‌ “படைமாட்சி” அதிகாரத்தில்‌ (77) வரு 
கிறது. இவ்வதிகாரத்தில்‌ அமைந்துள்ள பிற குறள்களில்‌ 
எல்லாம்‌ “படை? என்னும்‌ சொல்லும்‌ (761, 762, 764, 765 
766, 769), இதே பொருளைத்‌ தரும்‌ “தானை என்னும்‌ 
சொல்லுமே (767, 768, 770) பயின்றுள்ளன. 7638ஆம்‌ 
குறளில்‌ மட்டும்‌ “எலிப்பகை' எனப்‌ “பகை” என்னும்‌ சொல்‌. 
லாட்சி இடம்‌ பெற்றுள்ளது. “பகைமாட்சி” என்னும்‌ 
87ஆம்‌ அதிகாரத்தில்‌ இக்குறள்‌ இடம்பெற்றிருக்குமானால்‌ 
பொருத்தமாயிருக்கும்‌. அங்கே “பகை?” பற்றிப்‌ பேசப்படு 


156 திருக்குறள்‌ பாட வேறுபாடு 


கிறது. இவ்விரு அதிகாரங்களின்‌ போக்கை நாம்‌ ஆராய்‌ 
வோமானால்‌, படைமாட்சியில்‌ வரும்‌ *ஒலித்தக்கால்‌ 
என்னாம்‌ உவரி? (763). என்னும்‌ பாடலில்‌ *எலிப்பகை” 
என்பது “எலிப்படை' என இருத்தல்‌ கூடுமோ என ஊகிக்க 
இடமூண்டு. 

இக்குறளினை எடுத்தாண்டு பாடிய கம்பர்‌ 


* எலியெலாம்‌ இப்படை அரவம்‌ யானென 
ஒலியுலாம்‌ சேனையை உவந்து நோக்கினான்‌ £ 
(கம்ப. குகப்‌. 10) 


எனக்‌ குகன்‌ வாக்கில்‌ வைத்து, “எலியெலாம்‌ இப்படை” 
என்று 7638ஆம்‌ குறளினை அடியொற்றிப்‌ பேச வைக்கிறார்‌. 
மேலும்‌, மூலபலவதைப்‌ படலத்திலும்‌ இக்‌ கருத்தினை, 
புற்றினின்றுவல்‌ லரவினம்‌ புறப்படப்‌ பொருமி 
இற்ற தெம்வலி யெனவிரைம்‌ திரிதருமெலி £ 
(கம்ப. மூலபல. 27) 
என வேறொரு வகையில்‌ படைகளைக்‌ குறித்துக்‌ கூறுகிறார்‌. 
எனவே, படைமாட்சியில்‌ வரும்‌ இக்குறளும்‌, ' 
ட்‌ ஒலித்தக்கால்‌ என்னாம்‌ உவரி எலிப்படை 
நாகம்‌ உயிர்ப்பக்‌ கெடும்‌ * _ (குறள்‌ 763), 
என்று முன்பு வழங்கியிருத்தல்‌ கூடும்‌ எனக்‌ ்‌ கொள்ளக்‌ 
கிடக்கின்றது. 


இன்னும்‌ பிறிதொரு பாடலைப்‌ பார்ப்போம்‌ : 

£ இகழ்ச்சியின்‌ கெட்டாரை உள்ளுக தாந்தம்‌ ்‌ 
மகிழ்ச்சியின்‌ மைந்துறும்‌ போழ்து” (குறள்‌ 539) 

என்பது பொச்சாவாமை அதிகாரத்துள்‌ வருகிறது. ' 
இதனைச்‌ சூளாமணி தந்த தோலாமொழித்‌ தேவர்‌, 


இகழ்ச்சி யிற்கெடு வார்களை எண்ணுக 

மகழ்ச்சி யுள்மதி மைந்துறும்‌ போழ்தெனப்‌ 

புகழ்ச்சி நூலுள்‌ புகன்‌ றனர்‌ பூவினுள்‌ 

இகழ்ச்சி சென்‌ றசெம்‌ பொன்முடி மன்னனே ” 
(சூளாமணி. சீயவதை. 56) 


என்று தம்‌ பாடலோடு குறளினை இழைத்துப்‌ பொதிந்து 


புலவர்தம்‌ மேற்கோள்களில்‌......கசாணப்பெறுதல்‌ 157 


வைத்துள்ளார்‌. திருக்குறளையும்‌ :புகழ்ச்சி நூல்‌' என்‌ 
னும்‌ பெயரால்‌ இவர்‌ குறிப்பிடுகின்றார்‌. இவர்தம்‌ 
வாக்கைக்கொண்டு பார்த்தால்‌, “இகழ்ச்சியின்‌ கெட்டாரை 
எண்ணுக” என்பதே பண்டு வழங்கிய பாடம்‌ எனக்‌ 
கொள்ளலாம்‌. மணக்குடவர்‌, பரிப்பெருமாள்‌, காளிங்கர்‌ 
ஆகியோர்‌ கொண்ட பாடமும்‌ இதுவே, இப்பாடத்தால்‌ 
இக்‌ குறள்‌ பொழிப்பு மோனை நயமும்‌ பெறுகின்றது 
என்பது சிந்திக்கத்‌ தக்கது. பரிமேலழகரோ, “எண்ணுக 
எனப்‌ பாடம்‌ ஓதுவாரும்‌ உளர்‌” என்று பாட வேறுபா 
டாகத்‌ 'தம்‌ உரைக்கண்‌ எடுத்துக்காட்டுகின்‌ ரர்‌. 


21. உரைகாரர்‌ மேற்கோள்களில்‌ 
பாட வேறுபாடு 


₹எய்தற்‌ கரிய தியன்றக்கால்‌ அந்நிலையே 
செய்தற்‌ கரிய செயலென்று--வய்யகத்து 
ஈதல்‌ இசைபட வாழ்தல்‌ அதுவல்லது 
ஊதியம்‌ இல்லை உயிர்க்கு? 
எனக்‌ காட்டப்‌ பெறும்‌ யாப்பருங்கல விருத்தியுரை (சூ. 60 
மேற்கோள்‌) மேற்கோளில்‌, 
“எய்தற்‌ கரிய தியைந்தக்கால்‌ அக்நிலையே 
செய்தற்‌ கரிய செயல்‌”: (குறள்‌ 489) 
ஈதல்‌ இசைபட வாழ்தல்‌ அதுவல்லது 
ஊதியம்‌ இல்லை உயிர்க்கு ” (குறள்‌ 231) 
என்னும்‌ இரண்டு குறள்‌ சிறிது மாற்றத்துடன்‌ அமைக்கப்‌ 
பட்டுள்ளன. இரண்டையும்‌ சேர்க்கப்‌ பாடலாசிரியர்‌ 
கூட்டி உரைத்தது “என்று வய்யகத்து” என்பது மட்டுமே. 
இம்‌ மேற்கோளில்‌, “இயைந்தக்கால்‌' எனவரும்‌ குறட்‌ 
பாடம்‌ “இயன்றக்கால்‌' என மாறிவருதல்‌ கவனிக்கத்‌ 
தகும்‌. 


வீரசோழியம்‌ என்னும்‌ இலக்கண நூலுக்கு உரை 
கண்ட பெருந்தேவனார்‌, 1202 ஆம்‌ குறட்பாவை மேற்‌ 
கோளாக எடுத்துக்‌ காட்டுமிடத்து, 


* எனைத்தொன்‌ றினிதேகாண்‌ காமம்தாம்‌ வீழ்வார்‌ 
நினைக்க வருவதொன்‌ றுண்டு? 
என்று கொடுத்துள்ளார்‌ (வீர. சோ. 152. உரை). இப்‌ 
- பாடலின்‌ இரண்டாம்‌ அடியைத்‌ திருக்குறள்‌ உரையாசிரி 


உரைகாரர்‌ மேற்கோள்களில்‌ பாட வேறுபாடு 159 


யர்கள்‌ “நினைப்ப வருவதொன்‌ றில்‌” என்று பாடங்கொண்டு 
உரை வரைந்துள்ளனர்‌. உரைகாரர்‌ பெருந்தேவனார்‌ 
கொண்ட பாடமும்‌ பரிமேலழகர்‌ முதலியோர்‌ கொண்ட 
பாடமும்‌ இங்கு மாறுபட்டு வருதல்‌ கூர்ந்து நோக்கத்‌ 
தக்கதாம்‌.22 


திருக்குறள்‌ பாடல்களைப்‌ பின்னிரண்டடிகளாகக்‌ 
கொண்டு, அவற்றை விளக்கும்‌ வேறு செய்திகளை ஏனைய 
இரண்டடிகளில்‌ அமைத்துப்‌ பாடப்‌ பெற்ற திருக்குறள்‌ 
முதுமொழி வெண்பா நூல்கள்‌ பல உள்ளன. அந்நூல்‌ 
களில்‌ எல்லாம்‌ அவற்றின்‌ ஆசிரியர்கள்‌ எடுத்துச்‌ 
சேர்த்துக்கொண்ட குறள்‌ வடிவம்‌ நமக்குத்‌ திருக்குறளின்‌ 
உண்மையுருக்‌ காண்பதற்கு உதவுவனவாம்‌. 


இவ்வாறாக, முந்திய உரைகாரர்‌, குறளை எடுத்துத்‌ தம்‌ 
கவியுள்‌ பொதிந்து போற்றிக்‌ கொண்ட புலவர்‌: பெரு 
மக்களின்‌ பாடல்கள்‌, உரையாசிரியர்கள்‌ மேற்கோளாகக்‌ 
கொண்டு காட்டும்‌ குறட்பாக்கள்‌, திருக்குறள்‌ முதுமொழி 
வெண்பாக்கள்‌ முதலியன வெல்லாம்‌ திருக்குறளின்‌ 
உண்மைப்‌ பாடம்‌ காண்பதற்குத்‌ துணைசெய்வனவாம்‌. 
அதோடு, இலக்கிய இலக்கண வரன்முறைகளும்‌ இதற்கு 
ஓர்‌ அளவுகோலே யாகும்‌. 


22. மனம்‌ போனபடி குறனத்‌ திருத்திய 
பதிப்பாசிரியர்‌ 


மேலே காட்டிப்‌ போந்த எவ்வகைப்‌ பரிசோதனையும்‌ 
இன்றித்‌ தத்தமது விருப்பு வெறுப்புக்கு ஏற்பக்‌ குறட்‌ 
பாக்களை வேறுவேறுவகையில்‌ சிதைத்து வழங்குதல்‌ 
பெரும்‌ பிழையாகும்‌. இப்பிழையையும்‌ துணிச்து செய்ய 
முற்பட்டார்‌ ஒரு வெள்ளைப்‌ பாதிரியார்‌.” இவர்தாம்‌ 
சென்ற பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ மதுரைப்‌ பகுதிக்கு 
வந்து வசித்த சுகாத்தியர்‌ என்பவர்‌. ஸ்காட்‌ (Scott) 
என்னும்‌ தம்‌ இயற்பெயரையே இவர்‌ தமிழோசைப்‌ 
படுத்தித்‌ தமிழ்‌ வழக்கிற்குப்‌ பொரும்தச்‌ அகத்தியர்‌ என 
வைத்துக்கொண்டாராவர்‌. 


இப்பாதிரியார்‌ தமிழ்ப்‌ புலவர்‌ சிலரை அடுத்து 
இலக்கிய இலக்கணம்‌ கற்றார்‌. யாப்பிலக்கணமும்‌ பயின்ற 
இவர்‌ பாடல்கள்‌ எல்லாம்‌ எதுகை மோனைக்‌ கட்டுக்கோப்‌ 
பில்‌, அதுவும்‌ எல்லாம்‌ தலையாகு எதுகை மோனைகளா 
கவே இருக்கவேண்டும்‌ என்னும்‌ முடிவுக்கு வந்து விட்டார்‌. 
எனவே, தமக்குத்‌ தோன்றியபடி. குறள்களில்‌ எதுகை 
மோனைகளை மாற்றி அமைத்தார்‌. தமது மாற்றத்தைத்‌ 
தக்க தமிழ்ப்‌ புலவர்கள்‌ ஒப்புக்கொண்டால்தான்‌ எல்‌ 
லாரும்‌ மதிப்பர்‌ என்பதனையும்‌ அறிந்தார்‌. 


அந்நாளில்‌ தமிழ்ப்‌ பணி செய்து ஓய்வுபெற்று முது 
பெரும்‌ . புலவராய்‌ உறையூரில்‌ வாழ்ந்துவந்தார்‌ வித்து 
வான்‌ தியாகராச செட்டியார்‌. இவர்‌ திருவாவடுநுறை 
யாதீன மகாவித்துவான்‌ திரிசிரபுரம்‌ மீனாட்சி சுந்தரம்‌ 


மனம்‌ போனபடி...... பதிப்பாசிரியர்‌ 161 


பிள்ளையவர்களின்‌ தலைமாணவர்‌. எனவே, இவருடைய 
ஒப்புதலைப்‌ பெற்றால்‌ எல்லாரும்‌ ஏற்பர்‌ என்பதனையும்‌ 
பிறர்வாயிலாகப்‌ பாதிரியார்‌ தெரிந்து கொண்டார்‌. 


பின்னர்‌, பாதிரியார்‌ தமக்குத்‌ துணையாக ஓர்‌ அன்‌ 
பரையும்‌ அழைத்துக்கொண்டு தியாகராச செட்டியார்‌ 
அவர்களைக்‌ காண உறையூருக்குச்‌ சென்றார்‌. இவருடைய 
வரவின்‌ நோக்கத்தையறிந்த செட்டியாருக்கோ பெருஞ்‌ 
சினம்‌ மூண்டது. பாதிரியாரோ, 


866 


தக்கார்‌ தகவில ரென்ப தவரவர்‌ 

எச்சத்தாற்‌ காணப்‌ படும்‌ 

என்றிருக்கிறதே. இதில்‌ எதுகை நன்றாக அமைய இரண்‌ 
டாம்‌ அடியை “மக்களாற்‌ காணப்‌ படும்‌' என்று திருத்தி 
னேன்‌. இந்தத்‌ திருத்தம்‌ எவ்வளவு நன்றாகப்‌ பொருந்து 
கிறது பார்த்தீர்களா”? என்று கூறினராம்‌. 


தியாகராச செட்டியார்‌ பாதிரியாரின்‌ அறியாமை 
கண்டு சினந்து அவரிடம்‌ மேற்கொண்டு பேசாததுமட்டு 
மன்று; குறனைத்‌ திருத்திய அடாத செயலைச்‌ செய்தவர்‌ 
முகத்தில்‌ விழிப்பதே பாவம்‌ என்று சொல்லிக்கொண்டே 
தம்‌ வீட்டிற்குள்‌ சென்று கதவையும்‌ அடைத்துக்‌ கொண்‌ 
டனராம்‌. பாதிரியாருடன்‌ வந்தவர்‌ எவ்வளவோ வேண்டி 
யும்‌ பெரும்‌ புலவர்‌ செட்டியார்‌ அவர்கள்‌ அவரைப்‌ பார்ப்‌ 
பதற்கு இசையவே இல்லை. பாதிரியாரும்‌ வேறுவழி 
யின்‌ றித்‌ தாம்‌ வந்த வழியே திரும்பிச்‌ சென்றனராம்‌. 


இந்த நிகழ்ச்சியை டாக்டர்‌ உ. வே. சாமிநாதையர்‌ 
அவர்கள்‌ தாம்‌ எழுதிய “வித்துவான்‌ தியாகராச செட்டி 
யார்‌” வரலாற்றில்‌, “குறளைத்‌ திருத்திய பாதிரியார்‌”? 
என்னும்‌ பகுதியில்‌ சுவைபட எழுதியுள்ளார்கள்‌.27 


இவ்வாறெல்லாம்‌ ஒருவர்‌ தம்‌ மனம்‌ போனபடி 
திருத்துவது மரபு அறியாக்‌ குறையே யன்றி வேறன்று. 
முன்னையோர்‌ வாழ்ந்த காலமும்‌ சூழலும்‌ நோக்காது 
அவர்தம்‌ வாக்குகளைத்‌ திருத்தித்‌ தமிழைத்‌ தூய்மை செய்‌ 
21 


162 திருக்குறள்‌ பாட வேறுபாடு 


வதாகக்‌ கருதுவது வரலாற்று நெறிக்கு முற்றும்‌ மாறு 
பட்டதாம்‌. இவ்வகையாக யார்‌ திருத்தினாலும்‌ தமிழுலகம்‌ 
அதனை அறவே ஒதுக்கித்தள்ளும்‌ என்பது பின்னாளிலும்‌ 
தமக்குத்‌ தோன்றியபடி திருத்திய சிலருடைய பதிப்புகள்‌ 
கற்றவர்களால்‌ மதித்துப்‌ போற்றப்‌ பெருமையும்‌, அவை 
மேலும்‌ வழங்கப்‌ பெருது ஒழிந்தமையுமே சான்று. 


20. சுகாத்தியரின்‌ பதிப்பு 


சுகாத்தியர்‌ குறளைத்‌ திருத்தியதோடு மட்டும்‌ நிற்க 
வில்லை. அச்சிட்டு நூலுருவிலும்‌ வெளியிட்டுள்ளார்‌. கி. 
பி. 1889 ஆம்‌ ஆண்டு மதுரையிலிருந்து இவருடைய 
பதிப்பு வெளிவந்தது. 


“திருவள்ளுவ நாயனார்‌ அருளிச்‌ செய்த குறள்‌ மூலமும்‌ சுகாத்தி 
யர்‌ இயற்றிய கருத்துர யட்டவணயும்‌ பொழிப்புரயும்‌? (கருத்‌ 
துரை யட்டவணையும்‌ பொழிப்புரையும்‌) இதில்‌ அச்சிட 
லாயிற்து” 


என்று தலைப்புப்‌ பக்கத்தில்‌ தரப்பட்டிருக்கிறது. 


திருக்குறளின்‌ பால்‌, இயல்‌ அதிகாரங்களையும்‌ பல்‌ : 
வேறு வகையில்‌ இவர்‌ மாற்றி அமைத்துள்ளார்‌. “அதி 
காரத்தை ப்‌ “பதிகம்‌” என இவர்‌ வழங்குகிறார்‌. “பாயிரம்‌” 
என்பதனை “நூன்முகம்‌” என்று கொண்டுள்ளார்‌. பின்னர்‌ 
இயன்முறைப்‌ பால்‌, இயைமுறைப்‌ பால்‌, இறை முறைப்‌ 
பால்‌ என இவர்‌ ஒரு புதிய முப்பால்‌ பகுப்பினைச்‌ செய்‌ 
கின்றார்‌. ்‌ 


இப்‌ பாதிரியார்‌ தாம்‌ குறளைத்‌ திருத்த முற்பட்ட 
தற்குச்‌ சில காரணங்களை “உரையாசிரியர்‌ கோட்பாடு” 
என நூல்‌ முகப்பில்‌ விவரித்துள்ளார்‌: 


“திருவள்ளுவர்‌ தெய்வப்‌ புலவராதலாலும்‌ அவர்‌ தம்மை 
ஏற்றுக்கொள்ளாத சங்கத்தில்‌ அரங்கேற்றியிருத்தலாலும்‌, 
இந்நூலைத்‌ தமிழ்‌ வேதமென முன்னையோர்‌ ஏற்றிருத்தலா 
லும்‌ அவர்‌ எழுதிய திருக்குறளில்‌ எவ்வித வழுவும்‌ இரா 


164 திருக்குறள்‌ பாட வேறுபாடு 
ச்‌ 


என்னும்‌ நிச்சயத்தாலும்‌ எதுகை மோனை வழுவாதிருந்த 
அநேகம்‌ குறள்களுக்கும்‌ ஒப்பமற்றைய குறள்களுக்கு எதுகை 
மோனை திருத்தி சத்த மூலங்கண்டு வெளியிடப்பட்டது......... லு 


“திருவள்ளுவ நாயனார்‌ இக்நூலருளிய பயனை உலகிலுள்ளா 
ரெல்லாம்‌ அடைந்துய்யுமாறு பதிகங்களை முறைப்படுத்தி 
அவற்றின்‌ கருத்து விளங்கும்படி இட்ட பெயர்ப்‌ பொருள்‌ 
அதிகாரவுரையில்‌ துலக்கி எதுகைமோனை வழுக்களைந்து 
ஒவ்வொரு திருக்குறளின்‌ சிறந்த பொருளையும்‌ தோன்றத்‌ 
தந்து செந்தமிழ்‌ ஆதி முறைப்படி வரைந்து அச்சிற்‌ பதிப்பித்‌ 
தனம்‌,?29 

இவருடைய கோட்பாடுகள்‌ எவ்வளவு ஆழ்ந்த சிந்தனை 
யுடன்‌ இவரைச்‌ செயலாற்றச்‌ செய்துவிட்டன என்பது 
இவர்‌ திருத்தியுள்ள ஒன்றிரண்டு குறள்களைப்‌ பார்த்‌ 
தாலே விளங்கிவிடும்‌. ்‌ 


“அகர முதல வெழுத்தெல்லா மாதி 

முகர முதற்றே யுலகு". 

“மற்றதனா லாய பயனென்கொல்‌ வாலறிவ 
னெற்றா டொழா ரெனின்‌ £. 


இவை சுகாத்தியர்‌ இருத்தத்திற்கு மாதிரி. முதற்‌ 
குறளில்‌ “பகவன்‌” என்பதனை “முகரம்‌” அகவும்‌, அடுத்த 
குறளில்‌, “கற்றதனால்‌” என்பதனை “மற்றதனால்‌” எனவும்‌, 
நற்றாள்‌” என்பதனை “எற்றாள்‌” எனவும்‌ மாற்றிவிட்டார்‌. 
முதற்றே” எனவும்‌, “வாலறிவன்‌' எனவும்‌, “எனின்‌” 
எனவும்‌ பின்னர்‌ அவ்வவ்வடிகளில்‌ வருவதற்கேற்ப இத்‌ 
திருத்தங்களை அவர்‌ மோனை மோகத்தில்‌ செய்திருக்கிறார்‌. 
இவர்‌ தம்‌ திருத்தங்கள்‌ எளிதில்‌ விளங்குமா ? அதனால்‌ 
தான்‌ அவற்றிற்கு அவரே உரையும்‌ எழுதியிருக்கிறார்‌ ! 


சுகாத்தியரின்‌ தொண்டுள்ளம்‌ எத்தகையது என்ப 
தற்கு மேலே காட்டியவை போதும்‌. இது ஒருவருடைய 
தவறான நம்பிக்கையின்‌ அடிப்படையில்‌ விளைந்து விட்டது. 
இப்படிப்பட்ட இவருடைய தொண்டு முதுபெரும்‌ புலவர்‌ 
வித்துவான்‌ தியாகராச செட்டியார்‌ மறைந்த ஆண்டி ற்கு 


சுகாத்தியரின்‌ பதிப்பு 165 


(கி. பி. 1888) மறுஆண்டு வெளியிடப்பட்டிருக்கிறது. 
திரு. செட்டியார்‌ அவர்களுக்குப்பின்‌ யாரும்‌ தம்‌ முயற்சிக்‌ 
குத்‌ தடையாக இரார்‌ என்று துணிந்து சுகாத்தியர்‌ 
அச்சிட்டார்‌ போலும்‌. 


இப்பதிப்பின்‌ தீயவிளைவுகளைத்‌ தமிழறிஞர்களும்‌ அன்‌ 
பர்களும்‌ எண்ணாமல்‌ இல்லை. கற்றவர்கள்‌, தமிழ்‌ மரபு 
உணர்ந்தவர்கள்‌ இப்பதிப்பினை ஏற்பரோ? இதனைப்‌ பரவ 
விடாமல்‌ ஒழிக்கவே பலரும்‌ முயன்றனர்‌. 


சிறப்பாக, இராமநாதபுரம்‌ சேதுபதி வமிசத்தைச்‌ 
சார்ந்த பாலவனத்தம்‌ ஜமீன்தார்‌ மாண்புமிகு பாண்டித்‌ 
துரைத்‌ தேவர்‌ அவர்களின்‌ செந்தமிழ்ப்பற்று இங்குக்‌ 
குறிப்பிடத்தகும்‌. ஸ்காட்‌ பாதிரியார்‌ ஒருசமயம்‌ மதுரை 
மாககரில்‌ பாண்டித்துரைத்‌ தேவர்‌ அவர்களைச்‌ சந்தித்த 
போது, தம்முடைய புதுமுயற்சி குறித்து அவர்களிடம்‌ 
விவரித்துக்‌ கூறியதோடு ஒரு பிரதியும்‌ அவர்களுக்குத்‌ 
தந்தனராம்‌. அதோடு தாம்‌ ஐந்நூறு பிரதிகள்‌. அச்‌ 
சிட்டதில்‌. இருநூறு பிரதிகளை வேண்டியவர்களுக்குக்‌ 
கொடுத்ததாயும்‌, மேலும்‌ முந்நூறு பிரதிகள்‌ விலையாகா 
மல்‌ நெடுநாளாகத்‌ தம்மிடம்‌ உள்ளன என்றும்‌ கூறின 
ராம்‌. அப்பொழுது தேவர்‌ அவர்கள்‌ எஞ்சியபிரதிகள்‌ 
அத்தனையும்‌ இராமநாதபுரத்திற்கு அனுப்பிவைக்குமாறு 
சொல்லி, அவற்றிற்குரிய விலையையும்‌ பாதிரியாருக்குக்‌ 
கொடுத்துவிட்டார்களாம்‌. 


சில நாள்களுக்குப்‌ பின்னர்‌, பிரதிகள்‌ இராமநாத 
புரத்திற்கு வந்து சேர்ந்தன. பாண்டித்துரைத்‌ தேவர்‌ 
அவர்கள்‌ ஸ்காட்‌ துரையின்‌ அறியாமையையும்‌ செருக்‌ 
கையும்‌ பலர்க்கும்‌ எடுத்துக்கூறி, அவர்கள்‌ முன்னிலையில்‌ 
மதுரையிலிருந்து வந்த பிரதிகள்‌ அத்தனையும்‌ நெருப்பி 
லிட்டுத்‌ தீக்கிரையாகச்‌ செய்வித்தார்களாம்‌. “இப்பித்துக்‌ 
கொள்ளியிடம்‌ எஞ்சியிருந்த முந்நூறு பிரதிகளும்‌ அறிஞர்‌ 
கள்பாற்‌ சென்று மனத்துன்பம்‌ விளைக்காதிருப்பதற்கும்‌ 
அறியாதார்‌ திருக்குறளைத்‌ தாறுமாறாகப்‌ பாட மோதாமல்‌ 
இருப்பதற்கும்‌ இதுதான்‌ தக்க பரிகாரம்‌” என்று யாவரும்‌ 


166 திருக்குறள்‌ பாட வேறுபாடு 


அறியக்‌ கூறித்‌ தேவர்‌ அவர்கள்‌ அகமகிழ்ந்தனராம்‌.௦ 
தீக்கிரையாகாமல்‌ தப்பிய சில சுவடிகளே இப்பொழுது 
சிலரிடம்‌ சிக்கியிருக்கின்றன. அவர்களும்‌ இப்‌ பதிப்பை 
ஒரு வேடிக்கை விநோதப்‌ பொருளாகத்தான்‌ காப்பாற்றி 
வருகின்றனர்‌ ; போற்றிப்‌ படிப்பதற்காக அன்று, இவ்‌ 
வாறாக இப்‌ பதிப்பு இன்று கலைக்கூடத்துக்‌ காட்சிப்‌ 
பொருளாக ஆகிவிட்டது. 


24. குறள்‌ நூலின்‌ நிலைபேறு 


இப்பா திரியாரின்‌ முயற்சி வெளிப்படையாக உலகம்‌ 
அறிய ஏதுவாயிற்று. முன்னர்‌ ஏடுகளில்‌ நூல்கள்‌ வழங்‌ 
கிய காலத்து எத்தனையோ போலிப்‌ புலவர்கள்‌ சான்றோ 
ரின்‌ பாடல்களிடையிலே தம்முடைய போலிப்‌ பாடல்‌ 
களையும்‌ இடைச்‌ செருகவிட்டனர்‌. தத்தமக்கு ஏற்றபடி 
மூலபாடங்களையும்‌ மாற்றிக்கொண்டனர்‌. இவர்களுள்‌ 
கந்தியார்‌, வெள்ளியம்பலத்‌ தம்பிரான்‌ என்போர்‌ குறிப்‌ 
பிடத்தக்கவராவர்‌. கக்தியாரால்‌ நேர்ந்த இடைச்‌ செருகல்‌ 
களையும்‌ மாற்றங்களையும்‌ நீக்‌ உண்மைப்பாடம்‌ கண்டு 
பரிபாடலுக்குப்‌ பரிமேலழகர்‌ உரைவகுத்தார்‌ என்று அக்‌ 
நூலின்‌ உரைப்பாயிரத்தால்‌ தெரியவருகிறது. கம்ப 
ராமாயணம்‌, பெரிய புராணம்‌, நளவெண்பா முதலிய பல 
நூல்களில்‌ இடைச்‌ செருகல்‌ ஏற்பட வெள்ளியம்பலத்‌ 
தம்பிரான்‌ காரணமாயிருந்தனர்‌ என்பர்‌. இவரால்‌ நேர்ந்கு 
இடைச்‌ செருகல்களை *வெள்ளிபாடல்கள்‌' என்று குறிப்‌ 
படுவர்‌. 


இவ்வகையான இடைச்‌ செருகல்கள்‌ எதுவும்‌ குறளில்‌ 
நேர இடமில்லாதபடி அதிகாரத்திற்குப்‌ பத்தாக ஆசிரியர்‌ 
திருவள்ளுவரே பாடல்களை அமைத்துச்‌ சென்றுவிட்டார்‌. 
அதோடு உரைகாரர்‌ பலர்‌ திருக்குறளைப்‌ போற்றி உரை 
வரைக்தமையும்‌, ஏனைய புலவர்களும்‌ இந்நூலை மதித்துப்‌ 
போற்றியமையும்‌ ஓரளவு இந்நூல்‌ பெருஞ்சிதைவிலிருக்கது 
தப்ப ஏதுவாயின என்னலாம்‌. 


திருக்குறளை எடுத்தாண்ட பிற்காலப்‌ புலவர்களும்‌ 
உரைகாரர்களும்‌ குறட்பாவின்‌ வடிவில்‌ சிற்சில பாடவேறு 


168 ்‌... திருக்குறள்‌ பாட வேறுபாடு 


பாடுகளைக்‌ கொண்டிருந்தாலும்‌ அச்சுப்பதிப்புகள்‌ வந்த 
பின்‌ அதற்கும்‌ ஒருநிலைபேறு வந்துவிட்டது என்னலாம்‌. 
முன்னாளில்‌ எழுத்துப்‌ பிரதிகளில்‌ நேர்ந்த அளவு பெரு 
மாறுதல்கள்‌ இன்று நிகழ இடமில்லை.- பெரும்பாலும்‌ 
திருக்குறளைப்‌ பயில்வோர்‌ பரிமேலழகர்‌ உரையுடனும்‌ 
அவர்‌ கொண்ட மூலபாடத்துடனும்‌ பயில்வதே பெரு 
வழக்கு. இந்நாளில்‌ புத்துரைகள்‌ எழுதியோர்‌ பலரும்‌ மேற்‌ 
கொண்ட மூலபாடம்‌ பரிமேலழகர்‌ தரும்‌ மூலபாடமே. 
குறள்‌ மூலநூல்‌ அச்சிடுவாரும்‌ அதனையே பின்பற்றி 
வருகின்றனர்‌. வழக்கில்‌ குறளை எடுத்து மொழிவாரும்‌ 
எழுதுவாரும்கூட இம்‌ மூலபாடங்களையே . வழங்கி வரு 
கின்றனர்‌. இவ்வாறாகக்‌ காலப்போக்கில்‌ பரிமேலழகர்‌ 
கொண்ட மூலபாடமே வள்ளுவர்‌ வாச்காகக்‌ கொள்ளப்‌ 
பெறும்‌ நிலைமை தோன்றியுள்ளது. என்றாலும்‌, பாடவேறு 
பாடுகளை நுணுகி நோக்கி, வள்ளுவர்‌ வாக்கின்‌ மரபு 
களையும்‌ ஊன்றிக்கண்டு, ஒப்புகோக்கி எல்லாரும்‌ ஒருப்‌ 
படும்‌ வகையில்‌ ஒரு மூலபாடப்‌ பதிப்பை அறிஞர்‌ குழாம்‌ 
கொண்டுவரும்‌ காலமும்‌ இனி நேரலாம்‌. இனிமேலும்‌ 
குறளில்‌ பாடவேறுபாடுகள்‌ நிகழவிடக்‌ கூடாதல்லவா ? 


குறிப்புகள்‌ 


1. திருக்குறள்‌ உரைகாரர்‌ பதின்மர்‌ என்‌ பதைத்‌ தெரிவிக்கும்‌ 
குனிப்பாடல்‌: 


“தருமர்‌ மணக்குடவர்‌ தாமத்தர்‌ நச்சர்‌ 

பரிமே லழகர்‌ பரிதி--திருமலையர்‌ 

மல்லர்‌ பரிப்பெருமாள்‌ காளிங்கர்‌ வள்ளுவர்நூற்‌ 
கெல்லையுரை கண்டார்‌ இவர்‌”. (பெருக்‌. 1538) 


2. பாட்டும்‌ சீரும்‌ மணக்குடவர்‌ பாடம்‌ பரிப்பெருமாள்‌ பாடம்‌ 


1081 : 4 கனங்குழை கணங்குழை 
1178: 5 காணா தமைவில காணாதிமையல 
1195 : 2 கொண்டார்‌ கொண்டால்‌ 
1195 : 4 செய்பவோ செய்யுமோ 


3. வள்ளுவர்‌ ரன்பர்மொழி வாசகந்தொல்‌ காப்பியமே 
தெள்ளுபரி மேலழகர்‌ செய்தவுரை--ஒள்ளியசீர்த்‌ 
தொண்டர்‌ புராணம்‌ தொகுகித்தி ஓராறும்‌ 
தண்டமிழின்‌ மேலாம்‌ தரம்‌ 


என்பது உமாபதி சிவாசாரியாரின்‌ வாக்கு என்‌ பர்‌. 


4, 500, 660, 979--மணக்குடவரும்‌ காளிங்கரும்‌ கொண்ட 
பாடம்‌, 636-மணக்குடவர்மட்டும்‌ கொண்ட பாடம்‌. 501, 1161-- 
காளிங்கர்மட்டும்‌ கொண்ட பாடம்‌. 662, 1058--இவை இப்‌ 


பொழுது கிடைக்கப்பெறாத பிற உரையாசிரியர்களின்‌ பாடமாதல்‌ 
வேண்டும்‌. 


5. 500, 539, 660, 809, 821, 958, 1081--அகியவை காளிங்‌ 
கருக்கும்‌ உடம்பாடு. 636, 660, 809, 821, 1139-—ஆகயவை மணக்‌ 
குடவருக்கும்‌ உடம்பாடு. ்‌ 


6. இப்‌ பாடத்தைக்‌ காளிங்கரும்‌ கொண்டுள்ளனர்‌. 
22 


170 திருக்குறள்‌ பாட வேறுபாடு 


7. பரிமேலழகர்‌ காட்டிய உரைபாடங்களுள்‌ எந்த உரை 
யாசிரியராலும்‌ கொள்ளப்படாதவை: 101, 188, 283, 319, 419, 662, 
787, 816, 864, 938, 943, 999, 1058, 1111, 1180, 1208, 1232, 1287. 


8. பிற்பதிப்பாசிரியர்கள்‌ “காளிங்கர்‌' என்றே கொண்டுள்ள 
னர்‌. 


9. இந்த எண்‌ தொகை டாக்டர்‌ ௨. வே. சாமிகாதையர்‌ 
கூல்நிலையத்தின்‌ வழி 1961 ஆம்‌ ஆண்டில்‌ வெளிவந்த திருக்குறள்‌ 
பழையவரைப்‌ பதிப்பைத்‌ தவிர்த்து, ஏனைய பதிப்புக்களில்‌ காணப்‌ 
பெற்றனவாகும்‌. சாமிநாதையர்‌ நூல்நிலைய வெளியீட்டில்‌ வேறு 
எந்தப்‌ பதிப்பிலும்‌ இல்லாத அளவு நூற்றுக்கு மேற்பட்ட பாட 
பேதங்கள்‌ உள. எனவே, அவை தனிப்பட நமோக்குதற்‌ குரியன 
வாம்‌. 


10. டாக்டர்‌ உ. வே. சாமிநாதையர்‌ நூல்நிலைய வெளியீட்டுப்‌ 
பழையவுரைகாரர்‌ பாடபேதங்களையும்‌ சேர்த்துக்‌ கணக்கிட்டால்‌ 
ஏறத்தாழ நூற்றுக்கு 32 விழுக்காடு பாடபேதங்களைப்‌ பெற்‌ 
துள்ளன என்று கொள்ளவேண்டும்‌. 


11. இ, ஈ, ஐ என்னும்‌ ஈற்று மொழிகளுக்கு முன்‌ உயிர்‌ முதல்‌ 
மொழிவக்தால்‌ யகர உடம்படு மெய்யும்‌, பிற ௮, ஆ, முதலிய 
ஒன்பது உயிர்களுக்கு முன்‌ உயிர்‌ மூதல்‌ மொழிவந்தால்‌ வகர 
உடம்படு மெய்யும்‌ வரவேண்டும்‌. என்பது முறை, ஏ என்பதற்கு 
வகர உடம்படுமெய்யோடு யகர உடம்படுமெய்யும்‌ வரலாம்‌. 


“இ ஈ ஐவழி யவ்வும்‌ ஏனை 

உயிர்வழி வவ்வும்‌ ஏமுனிவ்‌ விருமையும்‌ 

உயிர்வரின்‌ உடம்படு மெய்யென்‌ றாகும்‌”. (நன்‌. 162) 

12. இங்கெல்லாம்‌ பரிமேலழகர்‌ உரையில்‌ இச்சந்தி முடி 

விற்குத்‌ தக்க விளக்கம்‌ தரப்படவில்லை. பரிமேலழகரின்‌ உரைக்கு 
விளக்கக்‌ குறிப்புகள்‌ எழுதி யுதவிய திருக்குருகூர்‌ திருமேனி 
இரத்தின கவிராயரின்‌ “நுண்பொருள்‌ மாலையில்‌” இதுபற்றிய 
விளக்கம்‌ உள்ளது. அவர்‌ தரும்‌ விளக்கவுரை வருமாறு : 


“ஈத்து வினையெச்சத்‌ திரிசொல்‌. *தம்முடைமை' என நிற்கற்‌ 
பாலது “தாமுடைமை' எனவும்‌, முன்னர்க்‌ காமத்துப்‌ பாலில்‌, 
“தாமுடைய நெஞ்சம்‌ துணையல்‌ வழி? (1299) ₹தமரல்வழி' (1300) 
எனவும்‌, 


.... “பூங்கனையார்‌' என்னும்‌ கோவையாருள்‌ (19) *பரங்களை 
யானன்ன பண்பனை” எனவும்‌, “தெளிய நீ யனைய பொன்னே பன்னு 
கோலம்‌ தெளிவுறவே' (122) எனவும்‌, 


குறிப்புகள்‌ 171 


வேனில்‌ வெயிற்குலர்ந்த மெய்வறுமை கண்டிரங்கி 
வானின்‌ வளஞ்சுரந்த வண்புயற்குத்‌-தானுடைய 
தாதுமே தக்க மதுவும்‌ தடஞ்சினையால்‌ 
போதுமீ தேந்தும்‌ பொழில்‌? 

(தண்டி. சூ. 29 மேற்கோள்‌) 


என்‌ பதனுள்‌ (தானுடைய' எனவும்‌, 


பிற்காலக்‌ கவியிலும்‌, *தானுடைய மெய்ர்நுடக்கம்‌ தண்‌ 
மாதவிக்‌ களித்து' எனவும்‌ பெரும்பான்மையும்‌ வரும்‌. 


“தாம்‌ நாம்‌ என்னும்‌ மகர இறுதியும்‌ ப 
யாம்‌ என்‌ இறுதியும்‌ அவற்றோ ரன்ன” 
(தொல்‌. எழுத்‌. 188) 


என்னும்‌ சூத்திரவிதி பெறாது, உருபு புணர்ச்சிக்கும்‌ பொருட்‌ 
புணர்ச்சிக்கும்‌ மாறுபட்டு வருதலின்‌ இவற்றின்கண்‌ உரை 
யாசிரியர்‌ பரிகரியாமையால்‌, இவ்வுரையாகிரியர்‌ கருத்தும்‌ எம்‌ 
மனோர்க்கு அறிதல்‌ அரிது என்க. ” 


இங்கே “நுண்பொருள்‌ மாலை” -யுடையாரும்‌ இச்‌ சந்தி மாறு 
பாட்டுக்குத்‌ தக்க காரணம்‌ புலப்படவில்லை என்று கூறுகிறார்‌. 
செய்யுளில்‌ தாம்‌, நாம்‌, யாம்‌ என்பன தம்‌, நம்‌, எம்‌ என முதனிலை 
குறுகி வடிவு வேறுபட்டு, தனிக்குறில்‌ முன்‌ ஒற்றாய்‌ இரட்டித்து 
வரும்‌ சந்தியைப்‌ பெறாது இயல்பாகவே, 


“புள்ளி யீற்றுமுன்‌ உயிர்தனித்‌ தியலாது 
மெய்யொடுஞ்‌ சிவணும்‌ அவ்வியல்‌ கெடுத்தே ” 
(தொல்‌. எழுத்‌. புணரி. 36) 
என்றபடி இயல்புசந்தி கொள்ளப்பட்டிருக்கிறது. 


இவ்வகைச்‌ சந்தி அமைப்பு திருக்குறளில்‌ மட்டுமன்றி திருக்‌ 
கோவையார்‌ முதலிய நூல்களிலும்‌ சான்றோர்களால்‌ செய்யுள்‌ 
வழக்காகக்‌ கொள்ளப்பட்டிருக்கின்‌ றன என்பது மேலே எடுத்துக்‌ 
காட்டியவற்றால்‌ விளங்கும்‌." எனவே, செய்யுளில்‌ ஓசையினிமை 
கருதி இங்ஙனம்‌ திரிபு சந்திக்குப்‌ பதிலாக இயல்பு சந்தி கொள்‌ 
வது ஆன்றோர்‌ வழக்கெனக்‌ கொள்ளுதலே: அமைவுடைத்தாம்‌, 


13. இவர்‌ “காலிங்கர்‌” என்றே வழங்குகிறார்‌. காளிங்கர்‌ 
என்னும்‌ பெயர்‌ வழக்குப்‌ பெரும்பான்மையோரால்‌ மேற்கொள்‌ 
ளப்பட்டிருக்கிறது. 


14, “பொருபடை கரூஉங்‌ கொற்றமும்‌ உழுபடை 
ஊன்றுசால்‌ மருங்கின்‌ ஈன்றதன்‌ பயனே ” 


172 திருக்குறள்‌ பாட வேறுபாடு 


என்னும்‌ புறநானூற்றுப்‌ பாடலடிகள்‌ (புறம்‌. 35: 25-26) இங்கு 
ஒப்புநோக்கத்‌ தக்கன. “குடை நீழல்‌ என்பதூஉம்‌ ஆகுபெயர்‌ ; 
“ஊன்றுசால்‌ மருங்கில்‌ ஈன்றதன்‌ பயனே” என்‌ றதனால்‌ தம்மரச 
னுக்குக்‌ கொற்றம்‌ பெருக்கி மண்முழுதும்‌ அவனதாகக்‌ கண்டிருப்‌ 
பர்‌” என்று பரிமேலழகர்‌ இப்புறமானூற்றடிகளைத்‌ தம்‌ பொரு 
ளுக்குச்‌ சான்றாகக்‌ கொள்கிறார்‌. ஆயின்‌, புறப்பாட்டு பொது 
வாக உழவரின்‌ உழுபடை வெற்றி அரசனது பொருபடைக்கு 
உதவுதல்‌ பற்றியே குறிப்பிடுகிறது. இப்புறப்பாட்டும்‌ காளிங்கர்‌ 
கருத்தை அரண்செய்வதாகவே கொள்ளலாம்‌. 


15. இவர்‌ பெரும்பாலும்‌ பரிமேலழகர்‌ உரையையே பின்‌ 
பற்றுகின்றார்‌. எனினும்‌, அதன்‌ உரைப்‌ பகுதியை மட்டுமே 
இவர்‌ ஏற்று, அதனைத்‌ தெளிவுபடப்‌ பொழிப்புரையாக எளிய 
முறையில்‌ எழுதியது இவர்‌ செய்த உதவியாகும்‌. பரிமேலழகர்‌ 
உரையில்‌ நுட்பமாக அமைந்துள்ள பகுதிகளைத்‌ தெளிவுபடுத்தியும்‌, 
மிகச்‌ சில இடங்களில்‌ தாமே வேறுபட உரை எழுதியும்‌ இவர்‌ தம்‌ 
உரையை யாத்துள்ளார்‌.” (பதிப்புரை-பக்‌. ப) 


16. 11, 25, 44, 63, 88, 93, 95, 98, 103, 104, 108, 122, 167, 176, 
186, 223, 267, 269, 271, 275, 354, 375, 433, 440, 442, 448, 451, 460, 
479, 504, 516, 524, 555, 556, 560, 568, 564, 567, 570, 577, 593, 596, 
598, 599, 606, 610, 611, 617, 619, 623, 626, 644, 647, 666, 699, 708, 
718, 718, 720, 726, 732, 734, 736, 746, 747, 779, 791, 794, 796, 799, 
806, 808, 823, 834, 855, 862, 863, 868, 879, 886, 890, 895, 899, 913, 
928, 988, 993, 1010, 1017, 1018, 1021, 1025, 1027, 1030, 1031, 1036, 
1049, 1053, 1073, 1084, 1093, 1097, 1099, 1103, 1106, 1107, 1128, 1134, 
1148, 1200, 1201, 1204, 1216, 1217, 1246, 1281, 1283. [117] 


17. 34, 36, 139, 188, 219, 251, 253, 280, 313, 330, 528, 568, 591, 
671, 678, 692, 697, 737, 743, 804, 864, 930, 947, 971, 976, 977, 982, 
990, 999, 1000, 1034, 1037, 1038, 1064, 1100, 1122, 1131, 1144, 1150, 


1157, 1178, 1191, 1218, 1243, 1253, 1254, 1290, 1312. [48] 
18. 24, 253, 546, 548, 565, 636, 639, 660, 684, 786, 874, 911, 
1015, 1221. [14] 
19. 53, 194, 420, 437, 545, 548, 638, 646, 660, 684, 750, 798, 911, 
929, 942, 1037, 1077, 1100, 1161, 1176, 1221, 1273. [22] 
20. 636, 660, 1077, 1221. [4] 
21. 194, 437. [2] 


2 பின்வரும்‌ குறட்பாக்களுக்கு உரிய பாட வேறுபாடுகள்‌ 
ஒப்புநோக்கி உண்மை தெளிதற்குரியன : 


குறிப்புகள்‌ 173 


65, 97, 156, 256, 282, 307, 312, 336, 353, 372, 420, 528, 560, 601, 
639, 651, 654, 809, 821, 892, 925, 930, 980, 1015, 1032, 1037, 1038, 
1077, 1081, 1083, 1105, 1150, 1151, 1152, 1154, 1176, 1178, 1218, 1221, 
1233, 1253, 1261, 1299, 1301, 1303, 1315. 


23. இங்கே பழைய குறிப்பு என வீரசோழியப்‌ பதிப்‌ 
பாசிரியர்கள்‌ எடுத்துக்‌ காட்டியிருக்கும்‌ அடிக்‌ குறிப்பில்‌ பெரும்‌ 
தேவனார்‌ கொண்ட பாடமே பழைய பிரதிகளில்‌ கண்ட பாடம்‌ 
என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. இக்‌ குறிப்புப்பகுதி பின்‌ வருமாறு: 


“இல்‌ என்று பாடமோதித்‌ துன்பம்‌ எதிர்நிலை எழுவாயாகக்‌ 
கொண்டார்‌ பரிமேலழகர்‌. இனிதே என முன்னர்‌ நிறுத்தினமை 
யானும்‌, துன்பம்‌ இல்லா வழியெல்லாம்‌ இன்பமேயுளது என்பது 
சாத்திய மாகாமையானும்‌, புணர்ந்துழியும்‌, பிரிந்துழியும்‌ இனிமை 
யுண்மைகூறலே நாயனார்‌ கருத்தாதலானும்‌ ௮ஃது சிறப்பன்றென 
மறுக்க. அன்றியும்‌, உண்டென்பதே பழம்‌ பிரதிகளின்‌ கப்ப 
மாம்‌”, என்பது பழைய குறிப்பு. 


[வீரசோ. பவானந்தர்‌ கழகப்பதிப்பு. பல்‌. 207 பார்க்கவும்‌. ] 


24. பேராசிரியர்‌ மு. இராகவையங்கார்‌ அவர்கள்‌ இவரைக்‌ 
குறிப்பிடும்‌ பொழுது, “மதுரையில்‌ ஸ்காட்‌ துரை என்ற ஆங்கிலோ- 
இந்தியர்‌ ஒருவர்‌ வக்லோக இருந்தார்‌” என்று கூறியுள்ளார்கள்‌. 
(செந்தமிழ்‌ வளர்த்த தேவர்கள்‌, பக்‌. 105). ்‌ 

25. சுகாத்தியர்‌ பதிப்பில்‌, ;பக்கத்தாற்‌ காணப்‌ படும்‌” என்று 
உள்ளது. 


்‌ 26. டாக்டர்‌ உ. வே. சாமிகாதையர்‌ அவர்கள்‌ பாதிரியாரின்‌ 
பெயரைக்‌ குறிப்பிடவில்லை. தாம்‌ எழுதிய வரலாற்றினிடையில்‌, 
பாதிரியார்‌ “மதுரையிலிருந்து வருகிறேன்‌ என்று கூறியதாகக்‌ 
குறிப்பிட்டுள்ளார்கள்‌. மதுரையிலிருந்து குறளைத்‌ திருத்தி அச்‌ 
சிட்டு 1889 ஆம்‌ ஆண்டு வெளியிட்டவர்‌ சுகா த்தியரே. தியாகராச 
செட்டியரர்‌ 19-1-1888இல்‌ மறைந்தனர்‌. பாதிரியார்‌ திரு. செட்டி 
யார்‌ அவர்களிடம்‌ வந்த செய்தி 1887 ஆம்‌ ஆண்டு நிகழ்ச்சிகளுக்கு 
முன்பு தரப்பெற்றிருக்கிறது. இக்காலக்‌ குறிப்புகளும்‌ மதுரைப்‌ 
பாதிரியார்‌ என்னும்‌ குறிப்பும்‌ இவரைச்‌ சுகாத்தியர்‌ எனத்‌ துணிய 
இடந்தருகின்றன. எனவே, இங்கு அவர்‌ பெயரால்‌ குறளைத்‌ 
திருத்திய வரலாறு தரப்பட்டிருக்கிறது. 


“செந்தமிழ்‌ வளர்த்த தேவர்கள்‌” என்னும்‌ நூலை (1948) ஆக்கிய 
பேராசிரியர்‌ மு. இராகவையங்கார்‌ அவர்களின்‌ கருத்தும்‌ இதுவே 
யாகும்‌. பாண்டித்துரைத்‌ தேவர்‌ அவர்களின்‌ வரலாற்றில்‌ 
அவருடைய செந்தமிழ்ப்பற்றை விளக்குமிடத்தில்‌, குறனைத்‌ 


174 திருக்குறள்‌ பாட வேறுபாடு 


திருத்திய பாதிரியார்‌ ஸ்காட்டின்‌ வரலாற்று நிகழ்ச்சியும்‌ தரப்‌ 
பட்டிருக்கிறது. அங்கே அடிக்குறிப்பாகப்‌ பேராசிரியர்‌ அவர்கள்‌ 
எழுதியுள்ள செய்தி வருமாறு: 


“மகாமகோபாத்தியாய டாக்டர்‌ ஐயர்‌ அவர்கள்‌ எழுதிய 
“வித்துவான்‌ தியாகராச செட்டியார்‌” என்ற நூலில்‌ “பாதிரித்‌ 
துரை” என்ற தலைப்பின்‌ கீழ்‌ (பக்‌. 213-219) கூறப்படும்‌ வர 
லாறும்‌ இந்தத்‌ துரையின்‌ வரலாறும்‌ ஒன்று போலவே காணப்‌ 
படுவதால்‌ அவ்விருவரும்‌ ஒருவர்‌ போலும்‌.” 


27. வித்துவான்‌ தியாகராச செட்டியார்‌, முதற்‌ பதிப்பு: 1942, 
பக்‌. 213-219, 


28. ஐ என்பதனை “அய்‌” எனவும்‌ ஆய்தவோசையை (.:) ககர 
வடிவாகவும்‌ இவர்‌ கொண்டுள்ளார்‌. நூல்‌ முற்றும்‌ இம்முறையில்‌ 
இவர்‌ அமைத்திராப்பதனால்‌ இவர்‌ தந்துள்ள பாடல்‌ வடிவும்‌ உரை 
வடிவும்‌ முதற்கண்‌ வாசிப்பதற்கே ஒரு புதுமொழி போலத்‌ 
தோன்றும்‌. 


29. ஐகாரக்‌ குறியீடுகளை எங்கும்‌ “அய்‌” எனவே கொண்டு 
ஆசிரியரால்‌ எழுதப்பெற்ற இடங்கள்‌ எழுத்துமாற்றி அமைக்கப்‌ 
பட்டிருக்கின்றன; ஒருசில இடங்களில்‌ சந்தியும்‌ பிரிக்கப்‌ 
பட்டுள்ளன. 


30. பேராசிரியர்‌ மு. இராகவையங்கார்‌ அவர்கள்‌ எழுதிய 
“செந்தமிழ்‌ வளர்த்த தேவர்கள்‌” என்னும்‌ நூலில்‌ (பக்‌. 105-107) 
இந்நிகழ்ச்சி பற்றி விரிவாகக்‌ கூறப்பட்டிருத்தல்‌ காணலாம்‌. 


பிற்சேர்க்கை 


திருக்குறள்‌ பாட வேறுபாடு 


பாடம்‌ என்று இந்த அடைவில்‌ காட்டப்பெற்றிருப்பவை பரி 
மேலழகர்‌ உரையிற்‌ கண்ட மூலபாடம்‌. ஏனைய உரைகாரராகிய 
மணக்குடவர்‌, காளிங்கர்‌ முதலியோர்‌ கொண்ட பாடங்கள்‌ பாட 
வேறுபரடாகத்‌ தரப்பட்டுள்ளன. 


பாட வேறுபாடு கொண்டோர்‌ என்னும்‌ பகுதியில்‌ சுட்டப்‌ 
பெற்ற குறிப்பு விளக்கம்‌ வருமாறு: 


இரரமா. 
௨. கொ. 
எல்லிஸ்‌. 
கவிராஜ. 
காளிங்‌. 

துண்‌. 

ப. ௨. 

ப. உரை. 


பரி. உரை. 
பரிதி. 
பரிப்‌. 
மணக்‌. 

மு. இராக. 


இராமா துசக்‌ கவிராயர்‌ உரை. 

உரைக்‌ கொத்து. 

எல்லிஸ்துரை. 

கவிராஜ பண்டிதர்‌ உரை. 

காளிங்கர்‌ உரை. 

நுண்பொருள்‌ மாலை. 

பழைய உரை - சைவவுரை (உரைவளம்‌ பதிப்பு) 

டாக்டர்‌ உ. வே. சாமிநாதையர்‌ நூல்‌ நிலைய 
வெளியீடான பழைய உரை. i 

பரிமேலழகர்‌ உரைபாடம்‌. 

பரிதியார்‌ உரை. 

பரிப்பெருமாள்‌ உரை. 

மணக்குடவர்‌ உரை. 

மு. இராகவையங்கார்‌ பதிப்பு. 


யா. வி. உரை. யாப்பருங்கல விருத்தி உரை. 
வை.மு.கோ. வை. மு. கோபால கிருஷ்ணமாச்சாரியார்‌ 


குறிப்பு. 


இப்‌ பகுதியில்‌ எவ்விதக்‌ குறிப்பும்‌ இல்லாமலிருந்தால்‌ அவை 
ஏட்டுப்‌ பிரதிகளில்‌ கண்ட பாடம்‌ என்று கொள்க, 


176 
பா சீர்‌ பாடம்‌ 
1 5 பகவன்‌ 
4 3-7 இலானடி சேர்ந்‌ 
தார்க்‌ கியாண்டு 
மிடும்பை இல 
10 5-7 இறைவனடி 
சேராதார்‌ 
11 5-6 தானமிழ்த மென்‌ 
அணரற்‌ 
12 1-4 துப்பார்க்குத்‌ 
24 வைப்பிற்கோர்‌ 
25 3-4 அகல்விசும்பு 
ளார்‌ கோமான்‌ 
29 5 கணமேயுங்‌ 
32 5-6 மறத்தலி னூங்‌ 
கில்லை 
34 5 ஆகுல 
6 நீர 
36 1 அன்றறிவாம்‌ 
3 அறஞ்செய்க 
44 3 உடைத்தாயின்‌ 
53 3 மாண்பானால்‌ 
த்‌ 
55 2 தொழாஅள்‌ 
58 1 பெற்றாற்‌ 
59 1-2 புகழ்புரிம்‌ தில்லி 
லோர்க்‌ 
60 5 நன்கலம்‌ 
61 4 அறிவறிந்த 
63 2 என்பதம்‌ 
64 1 அமிழ்தினும்‌ 
65 2 தீண்டல்‌ 
5 சொற்கேட்டல்‌ 
76 1 அறத்திற்கே 
3-4 என்ப வறியார்‌ 
5 மறத்திற்கும்‌ 
78 4 வன்பாற்கண்‌ 


திருக்குறள்‌ பாட வேறுபாடு 


பாடவேறுபாடு 


பகலன்‌ 

இல்லா ஸனடிசேர்ந்தார்‌ 
யரண்டு மிடும்பை 
இலர்‌ 

இறைவனடி சேரா தவர்‌ 


தானமிர்த மென்றுண 
ரப்‌ 

துப்பாற்குத்‌ 

வைப்புக்கோர்‌ 


அகல்‌ விசும்பிலார்‌ 
கோமான்‌ 
கணமேனுங்‌ 

மறத்தலினூங்‌ 
யாங்‌ 

ஆகுதல்‌ 
நீர்மை 


கில்லை 


அன்‌ றறிவோம்‌ 


அறஞ்செய்ய 
உடைத்தாயில்‌ 
மாண்பாயின்‌ 


தொழுவாள்‌ 
பெற்றார்ப்‌ 
புகழ்புரிக்த 
லோர்க்‌ 
நன்கலன்‌ 
அறிவுடைய 
என்பர்தம்‌ 
அமுதினும்‌ 
தீண்டில்‌ 
சொற்கேட்கில்‌ 
அறத்துக்கே 
என்ப ரறியார்‌ 
மறத்துக்கும்‌ 
வன்பார்க்கண்‌ 


கொண்டோர்‌ 


Li 


88 


90 
93 


95 
97 
98 


101 


103 


104 
108 
122 


130 
131 
139 


150 
156 


157 


160 
167 
169 
176 
186 
188 


திருக்குறள்‌ பாட வேறுபாடு 


சீர்‌ 


பாடம்‌ 

3: என்பார்‌ 

5-6 வேள்வி தலைப்‌ 
படா 

1 மோப்பக்‌ 

5-7 இன்சொ லினதே 


யறம்‌ 
6-7 மற்றுப்‌ பிற 
2 நன்றி 
1-2 சிறுமையு 
ணீங்கிய 
1-2 செய்யாமற்‌ 
செய்த 


1-2 பயன்றாக்கார்‌ 
செய்த 


4 பனைத்துணையாக்‌ 

4 நன்றல்லது 

5-6 அதனினூஉங்‌ 
கில்லை 

7 நுழைந்து 


3 தரலான்‌ 
1-2 ஒழுக்க முடை 


யவர்க்‌ 

3 ஒல்லாவே 

7 கன்று 

2 ஒருகாலை 

5-6 பொன்றும்‌ துணை 
யும்‌ 

4 நேரநகொம்‌ 


2 உடையர்‌ 
4 செய்யவள்‌ 
6-7 நினைக்கப்படும்‌ 


3 நின்றான்‌ 
5 திறன்‌ தெரிந்து 
3 தூற்றும்‌ 


3-4 தரற்று மரபினர்‌ 
5 என்னைகொல்‌ 


23 


பாட வேறுபாடு 
என்பர்‌ 
வேள்வித்‌ தலைப்படா 


மோக்கக்‌ 
இன்சொலி னஃதே 
யறம்‌ 

மற்றும்‌ பிற 
நன்மை 

சிறுமையி னீங்யெ 


செய்யாதார்‌ செய்த 


செய்யாமைச்‌ செய்த 


177 


கொண்டோர்‌ 


ப. உரை. 


ப. உரை. 
பரிப்‌, 
ப. 
வை.மு,கோ. 
ப. உரை. 


உரை. 


ப்‌, உரை. 


மணக்‌. 
பரி. உரை. 


பயன்றூக்காச்‌ செய்த ப. உரை. 


பனை த்துணேயாய்க்‌ 
நன்‌ றல்லாது 
அதனினூங்‌ கில்லை 


உழைத்து 
தாலால்‌ 


ஒழுக்க முடையவற்‌ 


ஒல்லாதே 

நன்கு 

ஒருகாளே 
பொன்றுந்தனையும்‌ 


கோய்தநொந் 


உடையார்‌ 
செவ்வியாள்‌ 
இமைப்பிற்‌ கெடும்‌ 
நின்றார்‌ 
திறந்தெரிந்து 
தூக்கும்‌ 

தூற்று மியல்பினார்‌ 
என்னர்கொல்‌ 


ப்‌. உரை, 
ப்‌. உரை, 
ப்‌. உரை. 


மணக்‌, 
மணக்‌. பரிப்‌: 


ப. உரை, 
மணக்‌. 


வை. மு.கோ 


பரிப்‌,, 
உரை. 
மணக்‌. 
ப. உரை. 
பரிதி, 


ட. உரை. 


L. 


ப. உரை, 
பரிப்‌, 

ப, உரை. 
பரி, உரை. 


178 _ திருக்குறள்‌ பாட வேறுபாடு 


பா சீர்‌ பாடம்‌ பாட வேறுபாடு கொண்டோர்‌ 
194 2-3 கன்மையின்‌ நீக்‌ நன்மையின்‌ நீங்கும்‌ மணக்‌. 
கும்‌ 
நன்மையும்‌ நீங்கும்‌ காளிங்‌., 
பரிதி, 
ப, உரை. 
205 1 இலனென்று இலமென்று மணக்‌, பரி. 
உரை. 
213 4 பெறலரிதே பெறற்கரிதே மணக்‌, 
219 5 செயும்‌ நீர செயல்‌ நீர்மை மணக்‌, 
செயுகீர்மை ப. உசை. 
220 1-2 ஒப்புரவினால்‌ ஒப்புரவி னான்‌ வரும்‌ மணக்‌. 
வரும்‌ 
222 1-2 நல்லா றெனினும்‌ கல்லா ரெனினும்‌ பரிதி, கவி 
- ராஜ. 
223 3-4 உரையாமை உரையாம லீதல்‌ ப, உரை, 
பீதல்‌ 
225 1-2 ஆற்றுவாராற்‌ ஆற்றுவர்க்‌ காற்றல்‌ 
றல்‌ வை.மு.கோ., 
௨. கொ. 
235 5 வித்தகர்க்‌ வித்தகற்‌ மணக்‌. 
246 2 பொச்சாம்தார்‌ பொய்ச்சார்ந்தார்‌ 
250 2-4 தன்னை நினைக்கத்‌ தம்மை நினைக்கத்தாம்‌ 
தான்‌ 
தன்னின்‌ தம்மின்‌ மணக்‌. 
251 2 பெருக்கற்குத்‌ பெருத்தற்குத்‌ ப. உரை. 
6 ஆளும்‌ ஆகும்‌ பரிதி. 
253 4 ஒன்றன்‌ , ஒன்‌ றின்‌ மணக்‌, ப. 
உரை. 
3-6 உடல்‌ சுவை யுண்‌ உடல்சுவைத்‌ துண்டார்‌ ப. உரை. 
டார்‌ 
256 2-3 கொல்லா துல கொள்ளா துலகெனின்‌ மணக்‌. ௨. 
கெனின்‌ கொ. 
257 3-4 புலாஅல்‌ பிறி புலாலை பிறிதொன்‌ றின்‌ மணக்‌. 
தொன்‌ றன்‌ 
259 4 ஒன்றன்‌ ஒன்‌ றின்‌ மணக்‌. 
261 6-7 தவத்திற்‌ குரு தவத்திற்‌ குருவு 
267 6-7 நோற்கிற்‌ கோற்கிற்‌ பவற்கு ப. உரை. 
பவர்க்கு 
269 6-7 தலைப்பட்டவர்க்கு தலைப்பட்ட வற்கு ப. உரை. 
271 5-6 ஐந்தும்‌ அகத்தே அஞ்சும்‌ அகத்தே ப. உரை. 


275 1 பற்றற்றேம்‌ பற்றற்றோம்‌ ப. உரை. 


பா சீர்‌ பாடம்‌ 
280 1 மழித்தலும்‌ 
6-7 ஒழித்து விடில்‌ 
282 6 கள்வேம்‌ . 
283 4 அளவிறந்து 
285 5 பொச்சாப்பு 
288 7 கரவு 
295 4 தவத்தொடு 
296 4 யெய்யாமை 
301 5 காக்கினென்‌ 
307 5 நிலத்தறைந்தான்‌ 
309 1-2 உள்ளிய தெல்‌ 
லரம்‌ 
312 2-3 செய்தவக்‌ கண்‌ 
ணும்‌ 
313 1 செய்யாமல்‌ 
1-2 செய்யாமற்‌ 
செற்றார்க்கும்‌ 
314 5 நன்னயம்‌ 
315 4-5 பிறிதினோய்‌ தந்‌ 
கோய்‌ போல்‌ 
317 4 மனத்தானாம்‌ 
5-6 மாணாசெய்யாமை 
319 6-7 தாமே வரும்‌ 
320 6-7 வேண்டு பவர்‌ 
324 1-2 நல்லா நெனப்‌ 
படுவது 
330 1 உயிருடம்பின்‌ 
3 என்ப 
336 ' 5-7 பெருமை யுடைத்‌ 
திவ்‌ வுலகு 
341 3 நீங்கியான்‌ 
7 இலன்‌ . 
353 1 ஐயத்தின்‌ 
3 கெளிந்தார்க்கு 
6-7 கணிய துடைத்து 
354 4 பயமின்றே 
359 1-2 சார்புணர்ந்து 
சார்பு 


திருக்குறள்‌ பாட வேறுபாறு 


பாட வேறுபாடு 


வழித்தலும்‌ 
ஓழித்து விடல்‌ 
கொள்வேம்‌ 
அளவறிந்து 
பொய்ச்சாப்புப்‌ 
களவு 

தன த்தொடு 
பொய்யாமை 
காக்கிலென்‌ 


நிலத்தெறிந்தான்‌ 
நிவந்தெறிந்தான்‌ 
உள்ளிய வெல்லாம்‌ 


செய்தவன்‌ கண்‌ 


ணும்‌ 


செய்தவர்‌ கண்ணும்‌ 


செய்யாமைச்‌ 


செய்யாமை செற் 
ரோர்க்கும்‌ 


நன்மையே 
பீறிதுநோய்‌ 
னோய்போல்‌ 
மனத்தானும்‌ 
மனத்தானாம்‌ 


இன்னா செய்யாமை 


தானே வரும்‌ 
வேண்டு மவர்‌ 


நல்லா ரெனப்‌ படு 


வது 
உயிருடம்பு 
என்பர்‌ 


பெருமை பிறங்கிற்‌ 


அலகு 
நீக்கியான்‌ 
நலன்‌ 
ஐயத்துள்‌ 
துணிந்தார்க்கு 


கணுமை யுடைத்து 


பயனின்றே 


சார்வுணர்ந்து சார்வு 


179 


கொண்டோர்‌ 


ப. உரை. 


பரிதி, 


பரி, உரை. 


காளிங்‌, 

பரிதி. 

மணக்‌, 

மணக்‌. 

மணக்‌. காளிங்‌: 
பசிப்‌. , 
மணக்‌. 


மணக்‌. 
காளிங்‌. 
மணக்‌.,காளிங்‌. 


ப்‌. உரை. 


மணக்‌. 
மணக்‌.,காளிங்‌. 
கரளிங்‌, உரை. 
பரிதி. 

பரி. உரை. 
காளிங்‌, 


பரிதி, 
காளிங்‌. 
ப. உரை. 


பரிதி. 
மணக்‌. 
காளிங்‌. 


ப்‌. உரை. 


காளிங்‌. 


419 


420 


433 
437 


440 
442 
448 
451 
459 


460 
479 


487 
489 


சீர்‌ 


திருக்குறள்‌ பாட வேறுபாடு 


பாடம்‌ 


4 இவைமூன்‌ றன்‌ 


4 அறிவகற்றும்‌ 


2 
| 


எல்லாஅம்‌ 
வகுத்தான்‌ 


6-7 வேந்தற்‌ கியல்பு 
“6-7 நிலனாள்‌ பவற்கு 


3 


4 
1 
1 

1 


வல்லாற்குத்‌ 
ஒருவற்கு 
செவிக்குணவு 
செவியுணவின்‌ 


கற்றிலன்‌ 


4-3 ௮. :தொருவற்‌ 


கொற்கத்தின்‌ 


2-3 கேள்வியர்‌ அல்‌ 


லார்‌ 


2-3 சுவையுணரா வர 


யுணர்வின்‌ 


1-2 தினைத்துணையாங்‌ 


குற்றம்‌ 


4 பனைத்துணையாக்‌ 


5-6 உயற்பால தன்றிக்‌ உயற்பால தின்றிக்‌ 


1-2 காதல காதல்‌ 


3-4 மறுமைமற்‌ ற.:தும்‌ மறுமை யதுவும்‌ 
அல்லற்‌ படுவதூஉம்‌ 


3 உறுஅமை 

3-4 ஏமரா மன்னன்‌ 

5 சுற்றமாச்‌ 

1 மனகலத்தின்‌ 

5-6 அல்லற்‌ படுப்‌ 
பதூஉம்‌ 


பாட வேறுபாடு 


இவை மூன்‌ றின்‌ 
5-0 ஆண்டு மஃதொப்ப யாண்டு மதுவொப்ப 


அழிவகற்றும்‌ 
எல்லாம்‌ 
வகுத்தார்‌ 


வேந்தற்‌ கியல்வு 
நிலனாள்‌ பவர்க்கு 


. வல்லார்க்குத்‌ 
ஒருவர்க்கு 
செவிக்குணர்வு 
செவியுணர்வின்‌ 
கற்கிலன்‌ 


அஃதகொருவ னெொற் 


கத்திற்கு 


அஃதொருவ வெற்‌ 


கத்துக்கு 


கேள்விய. தில்லார்‌ 


கேள்வியர்‌ அல்லால்‌ 


சுவையுணரார்‌ வா 
யுணவின்‌ 
சுவையுணரா வா 
யுணவின்‌ 

தினை த்துணையுங்‌ குற்‌ 
றம்‌ 
பனைத்துணையாய்க்‌ 


காதலர்‌ காதல்‌ 
உறாஅமல்‌ 


ஏமாரா மன்னன்‌ 


சுற்றமாய்ச்‌ 
மனநலத்தான்‌ 


6-7 தோன்றாக்‌ கெடும்‌ தோன்றிக்‌ கெடும்‌ 
5 உள்வேர்ப்பர்‌ 


3 


இயைக்தக்கால்‌ 


உள்ளொப்பர்‌ 
இயன்‌ றக்கால்‌ 


கொண்டோர்‌ 


மணக்‌.,காளிங்‌. 
காளிங்‌. 
காளிங்‌. 

ட்‌. உரை. 
காளிங்‌. 

யா. வி.உரை. 
காளிங்‌. 
காளிங்‌. 
காளிங்‌. 
பரிதி. 

பரிதி. 


காளிங்‌. 


மணக்‌. 


பரிதி, 


பரி. உரை. 
காளிங்‌., 
உரை. 

ப. உரை. 


பரி. 


ப. உரை. 

ப. உரை. 
காளிங்‌,, பரிதி., 
பரி. உரை, ப. 
உரை. 

ப. உரை. 

ப. உரை. 

ப. உரை. 

ப. உரை. 


ட, உரை. 
ப. உரை, 


யா. வி. உரை. 


பா சீர்‌ 


- திருக்குறள்‌ பாட வேறுபாடு 


பாடம்‌ 


500 5-6 வேலாள்‌ முகத்த 


501 
502 
504 
509 
511 
516 
- 517 
524 


528 


536 


539 


545 


546 


549 


555 


556 


560 


562 
563 


3 உயிரச்சம்‌ 
2 குற்றத்தின்‌ 
5 மிகைநாடி 
2 யாரையும்‌ 
4 நலம்புரிந்த 


6-7 உணர்ந்து செயல்‌ 
3 இவன்முடிக்கும்‌ 
1-2 சுற்றத்தாற்‌ சுற்‌ 
டப்‌ 
3-4 வரிசையா நோக்‌ 
கின்‌ 


டன்‌ 


6-7 வாழ்வார்‌ பலர்‌ 


181 


பாட வேறுபாடு கொண்டோர்‌ 


வேலாழ்‌ முகத்த மணக.,காளிங்‌., 


பரிப்‌., பரி. 

உரை. 
உயிரெச்சம்‌ காரளிங்‌., பரி, 

உரை, 
குற்றத்துள்‌ மணக்‌, 
மிகனாடி ட. உரை, 
யாவரையும்‌ மணக்‌. 
கயம்புரிக்த காளிங்‌, 
உணர்வார்‌ செயல்‌ ப. உரை. 
இவன்‌ முடிப்பன்‌ காளிங்‌. 


சுற்றத்தார்சுற்றப்‌ ப, உரை. 
வரிசையா னோக்கின்‌ காளிங்‌. 
வரிசையாய்‌ கோக்‌ 


ப்‌. உரை. 


வாழும்‌ உலகு காளிங்‌. 


5-7 வாயின்‌ அதுவொப்‌ வாஅயின்‌ அஃதொப்‌ 


பதில்‌ 


2-3 கெட்டாரை உள்‌ கெட்டாரை எண்‌ 


ளுக 
6 மைம்துறும்‌ 
3-4 மன்னவன்‌ நாட்ட 
5 கோலதூஉம்‌ 


6-7 கோடாதெனின்‌ 


1-2 எண்‌ பதத்தான்‌ 


ஓரா 

3-4 அழு குகண்ணீ ரன்‌ 
றே 

1 மன்னர்க்கு 

4 அஃதின்றேல்‌ 

3 அறுதொழிலோர்‌ 

4 நூன்மறப்பர்‌ 

1 கடிதோச்கி 

6-7 ஒல்லைக்‌ கெடும்‌ 


பதில்‌ 
மணக்‌.,காளிங்‌., 
ணுக பரிப்‌, பரி. 
உரை. 
மைந்துறாஉம்‌ காளிங்‌. 
மன்னவன்‌ நாட்டில்‌ காளிங்‌, ப, 
உரை. 
மன்னவன்‌ நாட்டுள்‌ பரிப்‌. 
கோலது மணல்‌, ப்‌. 
உரை. 
கோடா னெனின்‌ பரி. உரை. 
எண்பதத்தான்‌ மணக்‌, காளிங்‌,, 
காடி ப. உரை. 


அழுதகண்ணீ ரன்‌ ப. உரை, 
ரோ 


மன்னற்கு ப. உரை. 
௮.:திலனேல்‌ ப, உரை. 
அறுதொழிலார்‌ ப. உரை. 
நூலிழப்பர்‌ ப. உரை. 
கடிதோக்கி மணக்‌., காளிங்‌. 
ஒல்லை கெடும்‌ ப. உரை, 


கொண்டோர்‌ 


ப்‌. உரை. 


உரை. 


ட. உரை 
காளிங்‌., பரிப்‌. 
ப்‌. உரை. 
காளிங்‌. 

ப. உரை. 

ப. உரை. 
மணக்‌. 

மணக்‌. 

ப. உரை. 

ப. உரை. 


மணக்‌. 
காளிங்‌. 


ப. உரை. 
ப. உரை. 
ப. உரை. 
ப. உரை, 


. காளிங்‌. 


ப்‌. உரை. 
ப. உரை. 


ப்‌. உரை. 
ப. உரை. 
ப. உரை, 
காளிங்‌. 

ப. உரை. 


ப. உரை. 
ப, ன்று 
ப்‌. உரை. 


மணக்‌., பரிப்‌. 
மணக்‌., பரிப்‌., 
பரி. உரை, ப. 
உரை. 


162 திருக்குறள்‌ பாட வேறுபாடு 
பா சீர்‌ பாடம்‌ பாட வேறுபாடு 
564 6-7 ஒல்லைக்‌ கெடும்‌ ஒல்லை கெடும்‌ 
565 5-6 பேஎய்கண்‌ டன்‌ பேய்கண்ட தன்னது மணக்‌., ப. 
னது 
567 2-3 கையிகந்த தண்ட கைகலந்த தண்ட 
, மும்‌ மும்‌ 
568 4 சினத்தாற்றிச்‌ சினத்தாற்றில்‌ 
6-7 சிறுகும்‌ இரு குறுகுந்திரு 
569 4 வேந்தன்‌ மன்னன்‌ 
570 3 கடுங்கோல்‌ கடுஞ்சொல்‌ 
577 4 கண்ணுடையார்‌ கண்ணுடையர்‌ 
581 2 உரைசான்ற முறைசான்ற 
591 1 உடையர்‌ உடைமை: 
3-4 ஊக்கம.: இல்லார்‌ ஊக்க ம.:திலார்‌ 
5-6 உடைய துடைய உடைய ருடையரோ 
ரோ 
592 1-2 உள்ளம்‌ உடைமை ஊக்கம்‌ உடைமை 
6-7 நீங்கி விடும்‌ நீத்துவிவ்‌ 
593 1-3 ஆக்க மிழந்தே ஆக்கமிழக்‌ தோ 
மென்‌ றல்லாவார்‌ மென்‌ றலம்வரார்‌ 
596 6-7 தள்ளாமை நீர்த்து தாளாண்மை நீர்த்து 
598 5 வள்ளியம்‌ வள்ளியோம்‌ 
599 5 வெரூஉம்‌ வெருவும்‌ 
601 6-7 மாய்ந்து கெடும்‌ மாய்ந்து விடும்‌ 
606 5-6 மாண்பய னெய்‌ மாண்பய மெய்தல்‌ 
ல 
610 5-6 தாஅய தெல்லாம்‌ தாஅய வெல்லாம்‌ 
611 2-8 உடைத்தென்‌ றசா உடைத்தென்‌ றயர 
வாமை வாமை ' 
617 1 மடியுளாள்‌ மடியுளான்‌ 
619 5-6 மெய்வருத்தக்‌ கூலி மெய்வருந்தக்‌ கூலி 
622 4 அறிவுடையான்‌ அறிவுடையார்‌ 
623 2-3 இடும்பை படுப்பர்‌ இடும்பைப்‌ படுப்பர்‌ 
5-7 இடும்பை படாஅ இடும்பைப்‌ படாஅ. 
தவர்‌ குவர்‌ 
626 1 அற்றேமென்று அற்றோ மென்று 
4 பெற்றேமென்று பெற்றோ மென்று 
628 1-2 இன்பம்‌ விழை இன்பம்‌ விழையாது 
யான்‌ 
636 4 அதிநுட்பம்‌ அதினுட்பம்‌ 


திருக்குறள்‌ பாட வேறுபாடு 


பா சீர்‌ பாடம்‌ 

638. 1-2 அறிகொன்‌ ற்றி 
யான்‌” 

639 3 பக்கத்துட்‌ 


641 
644 
« 645 
646 


647 
650 
651 


654 
653 
660 


661 


662 
663 
669 
671 


678 


662 
683 


4 தெவ்வோர்‌ 


5-7 எழுபது கோடி 


உறும்‌ 
நாநலம்‌ 
6-7 அதனினூஉங்‌ கில்‌ 
2 சொல்லைப்‌ 
1-2 வேட்பத்தாம்‌ 
சொல்லி 


1 செொலல்வல்லன்‌ 

9-3 நாறு மலானையர்‌ 

5-7 வேண்டிய வெல்‌ 
லாம்‌ தரும்‌ . 

1-2 இடுக்கட்‌ படினும்‌ 

3 செய்தார்க்கு 

2-3 பொருள்செய்தே 
மார்த்தல்‌ 


5-6 மற்றைய வெல்‌ 
லாம்‌ 

1 ஊறறொரால்‌ 

4 இடைக்கொட்கின்‌ 

6-7 பயக்கும்‌ வினை 

3 துணிவெய்தல்‌ 

5 தாழ்ச்சியுள்‌ 

5-7 யானையால்‌ யானை 
யாத்‌ தற்று 

6-7 யானையாத்‌ தற்று 

4 தூதுரைப்பார்க்கு 

1 நூலாருள்‌ 


4 வேலாருள்‌ 


பாட வெறுபாடு 
அறிதொன்‌ றறி 
யான்‌ 
பக்கத்துத்‌ 
தெவ்வர்‌ 


எழுபது கோடி தலை 


எழுபது கூறு தலை 


நரகலன்‌ 
அதினினாங்‌ கில்‌ 
சொல்லின்‌ 
வேட்பத்தின்‌ 
சொல்லி 
வேட்பத்தான்‌ 
சொல்லி 
சொல்வலன்‌ 
காரு மாத்தளையர்‌ 
வேண்டிய தெல்லாம்‌ 
ஒருங்கு 
இடுக்கண்‌ வரினும்‌ 
செய்வார்க்கு 


183 


கொண்டோர்‌ 


காளிங்‌., ப. 
உரை. 
காளிங்‌. 
மணக்‌., ப. 
உரை. 


மணக்‌, ப. 
உரை. 
காளிங், பரி. 
உரை 
காளிங்‌. 

ப. உரை. 
காளிங்‌. 


காளிங்‌., ப. 
உரை. 

ப. உரை. 
காளிங்‌. 


காளிங்‌., பரிப்‌. 
மணக பரிப்‌. 
மணக்‌. 


பொருள்‌ செய்தே மணக்‌.காளிங்‌., 


மாத்தல்‌ 


பொருள்‌ செய்தே 
மாக்கல்‌ 
மற்றவை யெல்லாம்‌ 


ஊரொரார்‌ 
இடைக்‌ கொட்பின்‌ 
பயக்கு மெனின்‌ 
துணிசெய்தல்‌ 
தாழ்ச்சியில்‌ 
ஆனையால்‌ ஆனையாத்‌ 
தற்று 
யானையார்த்‌ தற்று 
தூதுரைப்பாற்கு 
நூலார்‌ முன்‌ 
தூலாரின்‌ 
வேலார்முன்‌ 


பரிப்‌., பரி, ௨ 
ரை, ப. உரை. 
மு.இராக,வை 
மு.கோ. 


மணக்‌, 


பரி. உரை. 
காளிங்‌. 

பூ. உரை, 

ப. உரை. 
மணக்‌.,காளிங்‌, 


ப. உரை, 
காளிங்‌. 
மணக்‌. 
மணக்‌. 
காளிங்‌. 
மணக்‌. 


184 


பா 
684 
687 
691 


692 
697 


699 
702 
703 
706 
708 
710 
713 
715 
717 
718 


720 


728 
732 
734 
736 
737 


743 


சீர்‌ 


திருக்குறள்‌ பாட வேறுபாடு 


பாடம்‌ 


4 மூன்றன்‌ 


6-7 உரைப்பான்‌ தலை 


4 போல்க 


3 விழையாமை 


3 வினையில 
6-7 சொல்லா விடல்‌ 
1 கொளப்பட்டேம்‌ 


4 உணர்வானைத்‌ 


3-7 யாது கொடுத்துங்‌ 


கொளல்‌ 
3 பளிங்குபோல்‌ 
4 அகம"ோக்கி 
3 அளக்குங்கோல்‌ 


2-3 சொல்லன்மேற்‌ 
கொள்பவர்‌ 
1-2 நன்றென்ற வற்‌ 
அள்ளும்‌ 
5 சொல்தெரிதல்‌ “* 


4-5 வளர்வதன்‌ பாத்‌ 
தியுள்‌ 


1-5 அங்கணத்து ளுக்க 


வமிழ்தற்றாற்‌ றங்‌ 


கணத்த ரல்லார்முற்‌ 


3 பயமிலரே 
2-3 பெட்டக்க தாகி 
5-6 சேரா தியல்வது 


1-2 கேடறியாக்‌ கெட்ட 


1 இருபுனலும்‌ 

1-2 இருபுனலும்‌ 
வாய்ந்த 

4 வருபுனலும்‌ 

4 நான்கின்‌ 

5-6 அமைவரண்‌ என்‌ 
அரைக்கும்‌ 


பாட வேறுபாடு 
மூன்றின்‌ 


உரைப்பதாம்‌ தூது 
போல 
போல்வர்‌ 
விழையாரேல்‌ 
விளைவில 
சொல்லார்‌ விடல்‌ 
கொளப்பட்டோம்‌ 
உணர்வாரைத்‌ 
யாதும்‌ கொடுத்துக்‌ 
கொளல்‌ 
பளிங்கேபோல்‌ 
அகனோக்கி 
அலைக்குங்கோல்‌ 


சொல்லின்‌ 
கொள்பவர்‌ 
கன்றென்‌ ஜெறெவற்‌ 
அள்ளும்‌ 

சொல்‌ தெரிய 


மேற்‌ 


கொண்டோர்‌ 


மணக்‌.,காளிங்‌., 
ப. உரை. 
காளிங்‌, 
காளிங்‌. 

ப. உரை. 
காளிங்‌. 

ப. உரை. 
காளிங்‌. 

ப. உரை. 
காளிங்‌. 


மணக்‌, 

வை. மூ.கோ. 
ப. உரை. 

காளிங்‌., 
உரை. 


பரி. 


ப, உரை. 


மணக்‌. 
மணக்‌, 
காளிங்‌. 


வளர்வன பாரத்தியுள்‌ ப. உரை, 


அங்கணத்‌ துக்க 
வமிர்தற்றாற்‌ றங்‌ 
கணத்த ரல்லார்‌ 
முற்‌ 
பயமிலவே 
பெட்டக்க தாக்கி 
சேரா தியைவது 
கேடறியா கெட்ட 
வருபுனலும்‌ 
இருபுனலு மேய்ந்த 


இருபுனலும்‌ 
நான்கும்‌ 
அமைவரணாம்‌ என்‌ 
அரைக்கும்‌ 
அமைவரணம்‌ என்‌ 
அரைக்கும்‌ 


திருக்குறள்‌ பாட வேறுபாடு 


பா சீர்‌ பாடம்‌ 
746 4 இடத்துதவும்‌ 
: 747 3-4 எறிந்து மறைப்‌ 
படுத்தும்‌ 
750 6-7 இல்ல தரண்‌ 
763 4 எலிப்பகை 
779 2-3 இகவாமைச்‌ 
சாவாரை 
760 3 சாகிற்பின்‌ 
782 5-6 பின்னீர பேதை 
யார்‌ 
786 6-7 நட்பது நட்பு 
787 1-2 அழிவினவைநீக்கி 
790 2-3 இவர்‌ எமக இன்‌ 
னம்யாம்‌ 
791 6-7 நட்பாள்‌ பவர்க்கு 
794 6 கொளல்‌ வேண்‌ 
டும்‌ 
796 5-6 நீட்டியளப்பதோர்‌ 
798 3 சிறுகுவ 
799 2.3 கைவிடுவார்‌ 
கேண்மை 
804 1 விழைதலையான்‌ 
4 கெழுதகையால்‌ 
806 4 தொலைவிடத்தும்‌ 
808 5 நாளிழுக்கம்‌ 
809 1-2 கெடா அவழிவந்த 
810 2-3 விழையப்‌ படுவ 
816 2-3 பெருங்கெழீஇ ஈட்‌ 
பின்‌ 
821 1-2 சீரிடம்‌ காணின்‌ 
823 4 மனகல்லர்‌ 


834 4 தானடங்காப்‌. 


24, 


பாட வேறுபாடு 


இடைத்துதவும்‌ 

எறிந்து மறைபடுத்‌ 
த்‌ 

இல்லை யரண்‌ 

கில்லா தரண்‌ 


எலிப்படை 
இகவாமல்‌ சாவாரை 


சாகற்பின்‌ . 

பின்னீர்மை பேதை 
யார்‌ 

கட்பதே நட்பு 


அழிவின்‌ நவை நீக்கி 

இவர்‌ நமக்கின்மை 
யாம்‌ 

நட்பாள்‌ பவற்கு 

கொளவேண்டும்‌ 


நீட்டியளப்பதாம்‌ 
சிறுகுப 


கைவிடுவான்‌ கேண்‌ 
மை 
விழைதகையார்‌ 
கெழுதகைமை 
தொலைவிடத்துத்‌ 
காளிழுக்கல்‌ 
கெடாஅர்‌ வழிவந்த 


விழையப்‌ படுவர்‌ 
பெருங்கழி நட்பு 


தீர்விடம்‌ காணின்‌ 


மன நல்லார்‌ 
தாமடங்காப்‌ 


185 


கொண்டோர்‌ 


பீ உரை. 


ட்‌. உரை. 
மணக்‌. 
கானிங்‌, ப, 
உரை. 

கம்பர்‌. 
வை.மு, கோட, 
ப. உரை, 

காளிங்‌. 


காளிங்‌. 

மணக்‌, ப. 
உரை. 

பரி, உரை. 


மணக்‌.,காளிங்‌. 
ப. உரை. 
ப. உரை. 


ட. உரை, 
காளிங., 
உரை. 


ப. உரை. 
காளிங்‌. 

ப. உரை. : 
ட. உரை, 
ப, உரை, 
மணக்‌., 
கானிங்‌. 
பரிப்‌., பரி, 
உரை. 
மணக்‌. 
பரி. உரை. 


மணக்‌, காளிங்‌., 
பரிப்‌., பரி. 
உரை. 


்‌ ப. உரை, 


ய. உரை. 


186 


பா சீர்‌ 


042 
646 


852 
855 
856 
857 


859 
862 


863 
864 


868 
874 


879 
886 


890 


892 
895 


899 
911 
912 
913 
916 
925 
928 
929 


திருக்குறள்‌ பாட வேறுபாடு 


பாடம்‌ 
1 அறிவிலான்‌ 
6-7 மறையாவழி 
2-3 பற்றா செயினும்‌ 
2-3 சாய்க்தொழுக 
வல்லாரை 
1-2 இகலின்‌ மிக 
்‌ லினிது 
1 மிகமேவல்‌ 
4 இகல்மேவல்‌ 
6-7 கேடு தரற்கு 
1-3 அன்பில னான்ற 
துணையிலன்‌ 


நிறையிலன்‌ 
6-7 யார்க்கும்‌ எளிது 
5-7 இனனிலனா மே 
மாப்‌ புடைத்து 
6-7 தங்கிற்‌ றுலகு 


3-4 கொல்க களையும்‌ 


5-7 பொன்றாமை 
யொன்ற லரிது 

1-2 உடம்பா டிலாத 
வர்‌ 

5-6 பேரா இடும்பை 

4-5 வெந்துப்பின்‌ 
வேந்து 

6-7 வேந்து கெடும்‌ 


6-7 இழுக்குத்‌ தரும்‌ 


6-7 நள்ளா விடல்‌ 

4 இருட்டறையில்‌ 

1 தந்நலம்‌ 

4 புரையிலாப்‌ 

4 பொருள்‌ கொ 
டுத்து 

6-7 ஆங்கே மிகும்‌ 

4 கீழ்நீர்க்‌ 


பாட வேறுபாடு 
அறிவிலார்‌ 
மறையாக்கடை 
பற்றார்‌ செயினும்‌ 
சாய்‌ த்தொழுக்‌ வல்‌ 
லாரை 
இகலின்‌ மிகவினிது 


மிகல்மேவும்‌ 
இகல்மேவும்‌ 
கேடுவரற்கு 
அன்பிலா னான்ற 
துணையிலான்‌ 
அமைவிலான்‌ 
நிறைவிலன்‌ 
யார்க்கும்‌ இனிது 
இனனிலன யேமாப்‌ 
புடைத்து 
தங்கு முலகு 


கோலாக்‌ களையுநர்‌ 
பொன்றாமை 
பொன்ற லரிது 
உடன்பா டிலாதவன்‌ 


பேணா இடும்பை 


கொண்டோர்‌ 
காளிங்‌. 
காளிங்‌. 
மணக்‌. 


ப்‌. உரை. 


மணக்‌. 
மணக்‌, 
காளிங்‌. 


ப. உரை. 
ப. உரை. 
ப. உரை. 
பரி. உரை. 


ப. உரை. 
மணக்‌, ப. 
உரை. 

ப. உரை. 


ப. உரை. 
ப. உரை. 


காளிங்‌. 


வேந்துப்பின்‌ வேந்து ப. உரை. 


வெந்து கெடும்‌ 
இழுக்கக்‌ தரும்‌ 


நள்ளார்‌ விடல்‌ 
இருட்டறையுள்‌ 
குன்னலம்‌ 
புரைவிலாப்‌ 
விலைகொடுத்து 


ஆங்கே தரும்‌ 
கீணீர்க்‌ 


நீர்க்கழ்க்‌ 


ப. உரை. 
குறிப்பு. 
மணக்‌. காளிங்‌., 
ப. உரை. 
காளிங்‌. 
ப. உரை, 
காளிங்‌. 
காளிங்‌. 
காளிங்‌. 


ப. உரை. 
காளிங்‌,, ப. 
உரை. 
பரிப்‌. 


யா 


சீர்‌ 


திருக்குறள்‌ பாட வேறுபாடு 


பாடம்‌ 


930 2 போழ்தில்‌. 
6-7 உண்டதன்‌ 


938 


940 


942 


943 


947 


953 


954 


958 


959 


961 
971 


976 


977 


979 


980 


982 


| 
1 
5 
2 
5 


5 
4 


5-6 கோயள வின்றிப்‌ 


4 


சோர்வு 


பொருள்‌ கெடுத்‌ 
துப்‌ 


இழத்தொறூடம்‌ 
உழத்தொறூஉம்‌ 


வேண்டாவாம்‌ 
அற்றது 


பெற்றான்‌ 
பெரிதுண்ணின்‌ 


நான்கும்‌ 


6-7 செய்த லிலர்‌ 


| 


அவனைக்‌ 


6-7 ஐயப்படும்‌ 


1-2 நிலத்திற்‌ இடக்‌ 


துமை 


6-7 வருப விடல்‌ 


| 
2 


ஒளியொருவற்: 
இளியொருவற்‌ 


6-7 வாழ்து மெனல்‌ 


2 


5-6 பேணிக்கொள்‌ வே 


1-2 இறப்பே புரிந்த 


4 


உணர்ச்சியுள்‌ 
மென்னும்‌ 


சிறப்புந்தான்‌ 


6-7 ஊர்ந்து விடல்‌ 


3-7 பெருமை சிறுமை 
தான்‌ குற்றமே 


கூறி விடும்‌ 


5-7 குற்றமே கூறி 


2-3 சான்றோர்‌ நலனே 


5 


விடும்‌ 


எந்நலத்‌ துள்ள 
தூஉம்‌ 


பாட வேறுபாடு 
போதில்‌ 


உண்பவன்‌ சோர்வு 


உண்டவன்‌ சோர்வு 


பொருள்‌ கொடுத்‌ 


துப்‌ 
இழத்தொறும்‌ 
உழத்தொறும்‌ 
வேண்டாதாம்‌ 
அற்றமை 


பெற்றால்‌ 


பெரிதுண்பான்‌ 
கோயளவன்‌ றிப்‌ 
நான்கின்‌ 


செய்வதிலர்‌ 
அவரைக்‌ 
ஐயப்படல்‌ 


நிலத்திற்‌ கிடந்தது 


வருவ விடல்‌ 
ஒளியொருவர்க்‌ 
இளியொருவர்க்‌ 
வாழு மெனல்‌ 


வாழ்வோ மெனல்‌ 


உணர்ச்சியில்‌ 


பேணிக்கொள்‌ வேர 


மென்னும்‌ 


இறப்போர்‌ இருந்த 


சிறப்புத்தான்‌ 
ஊர்ந்து விடும்‌ 


சிறுமை 


விடும்‌ 


சான்றோர்‌ நலமே 
யாநலத்‌ துள்ள 


தூஉம்‌ 


பெருமை 
தான்‌ குற்றமாகக்‌ 
கொண்டு விடும்‌ 
சுற்றமாச்‌ சூழ்ந்து 


187 


கொண்டோர்‌ 


காளிங்‌. 
காளிங்‌. 


ய. உரை. 


பரி. உரை. 
காளிங்‌. 
காளிங்‌. 
காளிங்‌. 
காளிங்‌., ப. 
உரை. 

பரி. உரை. 
ப. உரை. 


காளிங்‌., பரி. 
உரை. 
காளிங்‌. 
காளிங்‌. 
காளிங்‌, பரிப்‌., 
பரி. உரை. 
காளிங்‌. 


காளிங்‌. 
காளிங்‌. 
காளிங்‌. 
மணக்‌., பரிப்‌. 
ப. உரை. 
காளிங்‌. 


ப. உரை. 
மணக்‌. 

ப. உரை. 
மணக்‌.,காளிங்‌., 
்‌ பரி. உரை. 


காளிங்‌. 


காளிங்‌. உரை. 
ப. உரை. 


காளிங்‌. 


188 திருக்குறள்‌ பாட வேறுபாடு 


பா சீர்‌ பாடம்‌ பாட வேறுபாடு கொண்டோர்‌ 
985 6-7 மாற்றும்‌ படை யாற்றும்‌ படை காளிங்‌. 
988 3 இளிவன்று இழிவன்று ப. உரை. 
990 4 இருநிலந்தான்‌ இருகிலம்‌ ப. உரை. 
5 தாங்காது தாங்கல ்‌ காளிங்‌. 
991 3 எளிதென்ப எளிதுமன்‌ காளிங்‌, 
993 6-7 ஒப்பதாம்‌ ஒப்பு ஒத்ததாம்‌ ஒப்பு ப. உரை. 
999 1 நகல்வல்லர்‌ நகவல்லர்‌ ' ப. உரை. 
5-6 பகலும்பாற்‌ பட்‌ பகலும்‌ பாழ்‌ பட்‌ 
டன்று டன்று பரி. உரை. 
பகலின்‌ பாற்‌ பட்‌ 
டன்று ப. உரை. 
1000 1 பண்பிலான்‌ பண்பில்லான்‌ £ யப. உரை. 
- 9 கலந்தீமை கைதீமை பரிதி. 
1007 4 மிகநலம்‌ மிகு நலம்‌ 
1010 2-3 செல்வர்‌ கிறுதுனி செல்வர்‌ சிறுதுளி ப. உரை. 
குறிப்பு. 
1012 1-2 ஊணுடை எச்சம்‌ ஊணுடை அச்சம்‌ காளிங்‌., பரி. 
உரை. 
1013 1-2 ஊனைக்‌ குறித்த ஊணைக்‌ குறித்த காளிங்‌,, பரி. 
- உரை. 
ஊனைக்‌ குறித்தது மணக்‌. 
3 உயிரெல்லாம்‌ உயிர்க்‌ கெல்லாம்‌ ப. உரை. 
1014 4-5 சான்றோர்க்‌ க. சான்றோர்க்‌ கஃ தில 
தின்றேல்‌ ரேல்‌ காளிங்‌. 
1015 2-3 தம்பழியும்‌ நாணு தம்பழிபோல்‌ நாணு மணக்‌., ப. 
த வார்‌ வார்‌ உரை. 
தன்பழிபோல்‌ நாணு 
வான்‌ காளிங்‌. 
1016 6-7 மேலா யவர்‌ மேலா மவர்‌ காளிங்‌. 
1017 5 நரண்டுறவார்‌ கநாணறவார்‌ ப. உரை. 
1018 5-6 அறநாணத்தக்கது அறனாணத்‌ தக்கது ப. உரை. 
1021 3 :- கைதூவேன்‌ கைகுரவான்‌ ப. உரை. 
1024 1-2 சூழாமல்தானே சூழாது தானே காளிங்‌. 


சூழாமைத்‌ தானே ப. உரை. 
1025 5-6சுற்றமாச் சுற்றும்‌ சுற்றமாய்ச்‌ சுற்றும்‌ ப. உரை. 
1027 1-2 தமரகத்தும்‌ ஆற்‌ தமரகத்து மாற்று ப. உரை. 


றுவார்‌ வார்‌ 
1030 1-2 இடுக்கண்கால்‌ இடுக்கண்கால்‌ ப. உரை. 
கொன்‌ றிட தோன்‌ றிட 
4-6 அடுத்தூன்றும்‌ அடுத்தூன்ற நல்லா ப. உரை. 
நல்லா ளிலாத ளில்‌ லாத 


1031 5 உழந்தும்‌ உழன்றும்‌ ப, உரை. 


திருக்குறள்‌ பாட வேறுபாடு 


பா சீர்‌ பாடம்‌ 
1032 2-3 உலகத்தார்க்‌ 
காணி 
4-5 ஆற்றா தெழுவா 
ரை 


1034 
- 1036 


1037 


1038 


1039 


1040 


1042 


1049 


1052 


1053 


1055 


1056. 


1058 


1059 


1064 


1070 


3 தம்குடைக்கழ்க்‌ 

5-6 விட்டேமென்‌ 
பார்க்கும்‌ 

2 கசா 


5-6 வேண்டாது 
சாலப்‌ 


1-2 ஏரினும்‌ நன்றால்‌ 

4 கட்டபின்‌ 

4-7 நிலம்புலந்‌ தில்லா 
ளின்‌ ஊடி விடும்‌ 


2-3 அசைஇ இருப்‌ 
பாரைக்‌ 
6-7 இன்றி வரும்‌ 


5 யாதொன்றும்‌ 
2-3 ஒருவற்‌ கிரத்தல்‌ 
4 இரந்தவை 


1-2 கரப்பிலா நெஞ்‌ 
சிற்‌ 

4-5 கண்ணின்‌ நிரப்ப 
வர்‌ 

6-7 ஒருங்கு கெடும்‌ 


1-2 இரப்பாரை 
லாயின்‌ 


இல்‌ 


பாட வேறுபாடு 
உலகத்திற்‌ காணி 


ஆற்றார்‌ தொழுவா 

ரே 

தம்கொடைக்‌ கீழ்க்‌ 
்‌ விட்டோமென்‌ பார்க்‌ 

கும்‌ 

கைசா 


வேண்டாமல்‌ 
சான்று 
வேண்டாது சால்பு 
ஏரினும்‌ நன்றாம்‌ 
கட்டிப்பின்‌ 
நிலமடந்தை புல்‌ 
லாள்‌ புரள விடும்‌ 
நிலம்புலந்‌ தில்லா 
ளின்‌ ஊடி விடும்‌ 
அசைஇ இரப்பா 
ரைக்‌ 
இன்றி விடும்‌ 
யாதானும்‌ 
ஒருவர்க்‌ கரத்தல்‌ 
இரந்தவர்‌ 
கரப்பில்லார்‌ கெஞ்‌ 
சற்‌ 
கண்ணின்‌ இரப்பவர்‌ 


முழுதும்‌ கெடும்‌ 


இரப்பவ ரில்லாயின்‌ 


3:4 ஈர்ங்கண்மா ஞாலம்‌ ஈன்‌ கண்மா ஞாலம்‌ 


5-7 மேவார்‌ இலாஅக்‌ 


கடை 
1 இடமெல்லாம்‌ 
3 தகைத்தே 


4 இடமில்லாக்‌ 
4-5 இரப்பவர்‌ சொல்‌ 
லாடப்‌ 


மேவாரில்‌ லாத 
கடை 
இடனெல்லாம்‌ 
தகைமைத்தே 
இடனில்லாக்‌ 
இரப்பார்க்குச்‌ 
சொல்லாடப்‌ 


189 


கொண்டோர்‌ 
காளிங்‌. 


மணக்‌.,காளிங்‌. 
காளிங்‌. 


ப. உரை. 
காளிங்‌., ப. 
உரை. 


மணக்‌. 
ப. உரை. 
மணக்‌. 
ப. உரை. 


காளிங்‌. 


காளிங்‌. உரை. 

மணக்‌.,காளிய்‌., 
பரி. உரை. 
மணக்‌. பரி. 
உரை. 

ப. உரை. 
மணக்‌., பரிப்‌. 

காளிங்‌,, பரி. 
உரை. 

ப. உரை. 


காளிங்‌. 
காளிங்்‌., பரி. 
உரை. 


பரி. உரை. 


காளிங்‌. 
மணக்‌. 

காளிங்‌. 
ப. உரை. 


மணக்‌.,காளிங்‌. 


மணக்‌. 


திருக்குறள்‌ பாட வேறுபாடு 


சீர்‌ பாடம்‌ 


4-5 அவருந்தாம்‌ 
மெவன 
5 கூன்கையர்‌ 


4 கனங்குழை 


5-6 தானைக்கொண் 


உன்ன 


6-7 பேரமர்க்‌ கட்டு 
6-7 அமர்த்தன கண்‌ 


3 மறைப்பின்‌ 


1-2 நோக்கின ணோக்கி 
1-2 செறாஅச்‌ சிறு 


சொல்லுஞ்‌ 
5 காதலார்‌ 


4 வாய்ச்சொற்கள்‌ 


5-6 என்ன பயனும்‌ 
“1 தாம்வீழ்வார்‌ 
கதுப்‌ 


5-6 தோட்டார்‌ 
பினாள்‌ 


5-6 அமிழ்தி னியன்‌ 


றன 


5-6 அம்மா அரிவை 


5 மென்னீரள்‌ 


2-3 உயிரிடை என்ன 


5-6 மடந்தையொ 
டெம்மிடை 
1 கருமணியின்‌ 


6-7 வேபாக்‌ கறிந்து 


4 அனைத்திற்கே 
3 வருந்தினார்க்கு 


3-4 உய்க்குமே 


- நரணொடு 
1 நிறையரியர்‌ 
1 அறிகிலார்‌ 


பாட வேறுபாடு 


அவரன்ன மேவின 


கூர்ங்கையர்‌ 


கணங்குழை 


தானைக்கண்டன்ன 


தானைகொண்டன்ன 
பேரமர்க்கட்பட்டு 


அமர்ந்தன கண்‌ 
மறப்பின்‌ 


நோக்கின னோக்கி 


செறாஅச்‌ செறு 
சொல்லுஞ்‌ 
காதலர்‌ 
வாய்ச்சொற்‌ 
கொண்டு 
என்னை பயனும்‌ 
தாம்‌ விழைவார்‌ 


தோட்டாழ்‌ கதுப்பி 


னுள்‌ 


அமிர்தி னியன்‌ றன. 


அம்ம அரிவை 
மென்மையள்‌ 
இன்னீரள்‌ 
உயிரிடை என்னை 


மடந்தையோ டெம்‌ 


மிடை 
கருமணியுள்‌ 


வெப்பாக்‌ கறிந்து 


அனைத்தற்கே 
வருந்துவார்க்கு 
வருந்தினாற்கு 
உய்க்குமென்‌ 
ஒணெொடு 
நிறையரிது 
அறிவிலார்‌ 


அறிவில்லார்‌ 


கொண்டோர்‌ 


ப. உரை. 


காளிங்‌., பரிப்‌., 
ப. உரை. 
காளிங்‌., பரிப்‌., 
பரி. உரை. 


பரிதி. 


ய. உரை. 
பரிதி. 

ப. உரை. 
காளிங்‌. 
ப. உரை. 


ப, உரை. 
ப. உரை. 
காளிங்‌., ப. 
உரை. 

ப. உரை. 
ப. உரை. 


மணக்‌., பரிப்‌. 
ப. உரை. 


ய. உரை. 

பரிப்‌. 

பரி. உரை. 

காளிங்‌., பரி. 
உரை. 


ப. உரை, 
மணக்‌. 
ப. உரை. 
காளிங்‌. 
காளிங்‌. 
ப. உரை. 


ப. உரை. 
காளிங்‌. 
மணக்‌. பரிப்‌., 
பரி. உரை. 
காளிங்‌. 


பா சீர்‌ 
1140. 


1142 
1144 


1148 
1149 
1150 


திருக்குறள்‌ பாட வேறுபாடு 


பாடம்‌ 

3 நகுப்‌ 

6-7 ஈந்ததிவ்‌ வூர்‌ 
2-3 கவ்விது காமம்‌ 
6-7 தன்மை இழந்து 
கெளவையால்‌ 
அலர்காண 
தாம்வேண்டின்‌ 
யாம்‌ வேண்டும்‌ 


ட வ 


6-7 யெடுக்குமிவ்‌ வூர்‌ 
4 மற்றுநின்‌ 

4 பிரிவஞ்சும்‌ 

2-3 என்‌ றவர்‌ நீப்பின்‌ 
3 தூற்றாகொல்‌ 


2-3 யானிஃதோ 
. நோயை 
2-3 எவனாவர்‌ மற்‌ 
கொல்‌ 


5.6 என்னல்ல தில்லை 
5. இதுககத்‌ 

6-7 செய்தவென்‌ கண்‌ 
6-7 இதற்பட்டது 


1- உழந்துழக்‌ 
4 மற்றவர்க்‌ 


5-6 காணா தமைவில 


9-6 அறைபறை கண்‌ 
ணார்‌ 

5 கன்னிலையர்‌ 

6-7 தூற்றா ரெனின்‌ 

2-3 தம்வீழப்‌ பெற்ற 
வர்‌ 

3, காமத்துக்‌ 

4 அமையுமே 

3. கெழீஇயிலர்‌ 


பாட வேறுபாடு 
நகுவர்‌ 
ஈத்ததிவ்வூர்‌ 
கவ்வித்து காமம்‌ 
தன்மை அழிந்து 
கவ்வையால்‌ 
அலர்நாணல்‌ 
தாம்வேண்டி 
யாம்வேண்டின்‌ 
யாம்வேண்டில்‌ 
யெடுத்ததிவ்வூர்‌ 
மற்றுத்தன்‌ 
பிரிவென்னும்‌ 


என்றார்‌ உரைநீப்பின்‌ 


தேற்றாகொல்‌ 

தேற்றாப்‌ கொல்‌ 

தேற்றுதோ 

யானிஃகோர்‌ 
கோயை 

எவன்‌ செய்வார்‌ 
கொல்லோ 


எவன்‌ செய்வர்‌ மற்‌ 


கொல்‌ 
என்னல தில்லை 
அதுநகத்‌ 
உற்றவென்‌ கண்‌ 
இடர்ப்பட்டது 


உழைந்துழைநீ 
கொண்கனைக்‌ 


கானணாதிமையல 
காணாதமையல 


அறைபறைக்‌ கண்‌ 


ணார்‌ 
நந்நிலையர்‌ 
தூற்று கெனின்‌ 


தாம்வீழப்‌ பெற்ற 


வர்‌ 
காமத்திற்‌ 
அமைந்ததே 
கெழியிலரே 


191. 


கொண்டோர்‌ 
காளிங்‌. 
காளிங்‌. 
காளிங்‌. 
ப, உரை. 
ப. உரை, 
மணக்‌. 

மணக்‌. 

மணக்‌. 
ப, உரை. 
மணக்‌. 
காளிங்‌. 
காளிங்‌. 
காளிங்‌. 
காளிங்‌. 
ப. உரை. 
பரிப்‌, 
காளிங்‌., பரி: 
உரை.,ப.உரை” 


மணக்‌. 


காளிங்‌. 
காளிங்‌. 
காளிங்‌, 
காளிங்‌. 
கரளிங்‌., ப. 
உரை. 
காளிங்‌. 
காளிங்‌., பரி, 
உரை. 
பரிப்‌. 
ப, உரை. 


பரி. உரை. 
மணக்‌., பரிப்‌. 
காளிங்‌. 


ப. உரை. 
காளிங்‌, 
காளிங்‌. 
காளிங்‌. 


192 


பார சீர்‌ 


1195 


1200 
1201 


1204 


1205 


1206 - 


1208 


1209 


ட்‌ 


1210 


1211 


1212 


1213 
1216 
1217 
1216 


1219 
1221 


1226 
1232 


1233 


திருக்குறள்‌ பாட வேறுபாடு 


பாடம்‌ 

2 கொண்டார்‌ 
4 செய்பவோ 
6-7 வாழிய நெஞ்சு 


3-4 பெருமகிழ்‌ செய்‌ 


தலால்‌ 
1-2 யாமு முளேங்‌ 
கொல்‌ 


1-2 தம்கெஞ்சத்‌ தெம்‌ 


மைக்‌ 

4 நாணார்கொல்‌ 

5 எம்நமெஞ்சத்‌ 
6-7 தோவா வரல்‌ 

2 என்னுளேன்‌ 

4 அவரொடுயான்‌ 


5-7 கரதலர்‌ செய்யும்‌ 


சிறப்பு 


விளியுமென்‌ 
வேறல்லம்‌ 
அளியின்மை 
படாஅதி 


ரர்‌ 


4-6 கனவினுக்கியாது 


செய்வேன்‌ 
கொல்‌ 
யானிரப்பத்‌ 
கலந்தார்க்கு 
சாற்றுவேன்‌ 
காண்டலின்‌ 
-7 நீங்கலர்‌ மன்‌ 
கொடியார்‌ 


மேள ஒஓஒஃம்‌ 


2-3 தோள்மேல ராகி 
5-6 நெஞ்சத்த ராவர்‌ 


2 நல்காரை 


1-2 மாலையோ அல்லை 


5 காலை 
1-2 நயந்தவர்‌ நல்‌ 
கரமை 


1 தணந்தமை 


பாட வேறுபாடு 
கொண்டால்‌ 
செய்யுமோ 
வாழியென்னெஞ்சு 
பெருமகிழ்‌ வெய்த 
லால்‌ 
யாமு முளங்கொல்‌ 


தம்நெஞ்சத்‌ தென்‌ 
னைக்‌ 
காணார்கொல்‌ 
என்னெஞ்சத்‌ 
தோவார்‌ வரல்‌ 
என்னுள்ளேன்‌ 
அவரோடுயான்‌ . 
காதலர்‌ தம்மாட்ட 
ரன்‌ 7 
காதலர்‌ செய்யும்‌ 
குணம்‌ 
விழியுமென்‌. 
வேறல்ல 
அழியின்மை 
படாஅது 


கனவிற்கிங்‌ கியாது 
சொல்‌ செய்வென்‌ 


யாமிரப்பத்‌ 
கரந்தார்க்கு 
சாற்றுவென்‌ 
காண்டலும்‌ 
நீங்கலரிது 
கொடியர்‌ 
தோள்மேல ராவர்‌ 
கெஞ்சத்தா ராவர்‌ 
நெஞ்சத்து ளரவர்‌ 
நல்காமை 

மாலைநீ அல்லை 


காலம்‌ 

நயந்தவர்க்கு 
காமை 

தணந்தகாள்‌ 


நல்‌ 


கொண்டோர்‌ 
பரிப்‌. 
பரிப்‌. 
ப. உரை. 


ப. உரை. 
பூ. உரை. 


'காளிங்‌, 
மணக்‌. 
காளிங்‌. 
பரிப்‌. 
காளிங்‌. 
மணக்‌. 
மணக்‌. பரிப்‌., 

பரி. உரை. 


பரி. உரை. 
பரிதி. 
காளிங்‌. 
பரிதி. 
மணக்‌, பரி. 
உரை. 


காளிங்‌. 


காளிங்‌. 
காளிங்‌. 
காளிங்‌. 
காளிங்‌. 
ட. உரை. 
ப. உரை. 
காளிங்‌. 


ப. உரை. 

காளிங்‌, 

மணக்‌.காளிங்‌., 
பரிப்‌.,ப.உரை, 
மணக்‌. 

பரி. உரை, ப, 
உரை. 


2 


திருக்குறள்‌ பாட வேறுபாடு 


பாட வேறுபாடு 
பணநீங்கப்‌ 
துணைநீங்கத்‌ 
கேர்வல்‌ அவரைக்‌ 
கோவேம்‌ இவர்தாம்‌ 
போழ்ப்ப 
செய்தன கண்டு 
அ. வரில ராயின்‌ நீ 
என்பரிதி 
பரிந்துள்ளிப்‌ 
இவை யெம்மைத்‌ 
கெஞ்சேகாம்‌ 
காதலரைக்‌ கண்‌ 
டால்‌ 
துன்னார்‌ துறந்தா 
சை 


நெஞ்சே யுடைய 
மால்‌ 
அறிவென்னும்‌ 


காம மெனஒன்று 
நிறுப்பென்மன்‌ 
மறைப்பன்‌ மன்‌ 
என்பன்மன்‌ 
யானேஎன்‌ 


2-3 பின்‌ சேறல்‌ வேண்டி பின்செல்ல வேண்டி 


பா சீர்‌ பாடம்‌ 
1234 1 பணைநீங்கிப்‌ 
4 துணைமீங்கித்‌ 
1236 4-5 கோவல்‌ அவரைக்‌ 
1239 3 போழப்‌ 
1240 6-7 செய்தது கண்டு 
1242 2-3 அவரில ராகநீ 
1243 2 என்பரிதல்‌ 
4 பரிந்துள்ளல்‌ 
1244 4 இவையென்னைத்‌ 
1245 4 நெஞ்சேயாம்‌ 
1246 2.3 காதலர்க்‌ கண்‌ 
டால்‌ 
1250 1-2 துன்னாத்‌ துறந்‌ 
தாரை 
3-4 நெஞ்சத்‌ துடையே 
மா 
1251 4 நிறையென்னும்‌ 
1252 1-2 காம மென ஒன்றே 
1253 1 மறைப்பேன்மன்‌ 
1254 2 என்பேன்மன்‌ 
3 யானேஎன்‌ 
1256 
1257 3 அறியலம்‌ 
ச 6-7 பெட்ப செயின்‌ 
1259 5-6 கலத்தலுறுவது 
- 1261 1 வாளற்றுப்‌ 
6-7 தேய்ந்த விரல்‌ 
1262 4 தோள்மேல்‌ 
1264 1-2 கூடிய காமம்‌ 
1267 1-4 புலப்பேன்கொல்‌ 
புல்லுவேன்‌ கொல்‌ 
லோ கலப்பேன்‌ 
கொல்‌ 
1269 1 ஒருநாள்‌ 
1270 4 உறினென்னாம்‌ 
1271 4 உண்கண்‌ 
1273 1-2 மணியில்‌ திகழ்தரு 


ந அணியில்‌ 


அறியலர்‌ 

பெட்பச்‌ செயின்‌ 
கலக்க லுறுவது 
வாளொற்றிப்‌ 
தேய்ந்த ஈகம்‌ 
மென்தோள்‌ 
கூடிய காலம்‌ 
புலப்பென்‌ கொல்‌ 
புல்லுவென்‌ கொல்‌ 
லோ கலப்பென்‌ 
கொல்‌ 

இருநாள்‌ 
உறிலென்னாம்‌ 
ஒண்கண்‌ 

மணியுள்‌ திகழ்தரு 


அணியுள்‌ திகழ்தரு 
அணியுள்‌ 


193 


கொண்டோர்‌ 
மணக்‌.,காளிங்‌. 
மணக்‌.,காளிங்‌. 
காளிங்‌. 
பரிதி. 

காளிங்‌, 
காளிங்‌. 
காளிங்‌. 
காளிங்‌. 

ப. உரை. 
காளிங்‌. 
காளிங்‌. 


ப. உரை, 
மணக்‌. காளிங்‌. 


காளிங்‌. 
மணக்‌.,காளிங்‌, 
மணக்‌., பரிப்‌. 
காளிங்‌. 

ப. உரை. 

ப. உரை. 
மணக்‌.,,ப.உரை,. 
காளிங்‌, 
மணக்‌,, பரிப்‌. 
மணக்‌. பரிப்‌. 
காளிங்‌. 
காளிங்‌. 
காளிங்‌. 
மணக்‌.,காளிங்‌: 
காளிங்‌, 


காளிங்‌. 
பரி. உரை. 
காளிங்‌. 
காளிங்‌, . 
காளிங்‌., ப, 
உரை. 
ப.உரை-குறிப்பு 
ப. உரை? 


194 
பா சீர்‌ பாடம்‌ 
1277 3 தணந்தமை 
1281 6-7 காமத்திற்‌ குண்டு 
1283 2-3 பெட்பவே செய்‌ 
யினும்‌ 
1287 5-6 பொய்த்தல்‌ அறிந்‌ 
தென்‌ 
1290 1-2 கண்ணிற்‌ றுனித்‌ 
தே 
5 என்னினும்‌ 
1292 1-3 உறாஅ தவர்க்‌ 
கண்ட கண்ணும்‌ 
5-7 செறா௮ ரெனச்‌ 
சேறியென்‌ 
நெஞ்சு 
1296 3 நினைத்தக்கால்‌ 
1299 3 துணையாவார்‌ 
6-7 துணையல்‌ வழி 
1300 2 தமரல்லர்‌ 
4 தரமுடைய 
1301 3 புலத்தை 
5 அல்லல்நோய்‌ 
1303 4 தம்மைப்‌ 
6-7 புல்லா. விடல்‌ 
1305 2-3 நல்லவர்க்‌ கேளர்‌ 
1308 5-6 காதல ரில்லா 
1311 6 பரத்தநின்‌ 
1312 4 யாம்தம்மை 
6-7 கென்பாக்‌ கறிந்து 
1314 3 என்றேனா 
1315 1-2 இம்மைப்‌ பிறப்பில்‌ 
1316 1-4 உள்ளினேன்‌ என்‌ 
்‌ ~றேன்மற்‌ நறென்‌ 
மறந்த ரென்‌ 
றென்னைப்‌ 
1317 2-3 தும்மினே னாக 
1328 4 நுதல்வெயர்ப்பக்‌ 


திருக்குறள்‌ பாட வேறுபாடு 


பாட வேறுபாடு 


துறந்தமை 


கரமத்துக்‌ குண்டு 
பெட்பல செய்யி 


னும்‌ 


பொய்த்தல்‌ அறிந்‌ 


தேன்‌ 


கண்ணிற்‌ றுளித்தே 


எம்மினும்‌ 


உறா௮ தவர்க்கண்‌ 


டக்‌ கண்ணும்‌ 
செரு௮ 
சேறி நெஞ்சு 


நினைந்கக்கால்‌ 
துணையாவர்‌ 
தமரல்‌ வழி 
தமரல்லார்‌ 
தம்முடைய 
புலத்தி 


புலத்தல்‌ 
அல்லல்யாம்‌ 
காமம்‌ 
புல்லார்‌ விடல்‌ 


நல்லவர்க்‌ கோரம்‌ 


காதலவரில்‌ 
காதலவ ரில்லா 
பரத்தாநின்‌ 
தம்மை நாம்‌ 
கென்பதறிந்து 
என்றேமா 


இம்மைப்‌ பிறப்போ 

உள்ளினேம்‌ என்றீர்‌ 
மற்‌ ஜறெம்மறந்தீ 
ரென்றெம்மைப்‌ 


தும்மினே மாக 


துதல்வியர்ப்பக்‌ 


ரெனச்‌ 


கொண்டோர்‌ 


காளிங்‌. 
ப. உரை. 


ப. உரை. 


பரி, உரை. 
ய. உரை. 


காளிங்‌. 


மமற்மகாள்‌ நூல்கள்‌ 


கம்பராமாயணம்‌ : கம்பர்‌. 
சூளாமணி : தோலாமொழித்‌ தேவர்‌. 


செந்தமிழ்‌ வளர்த்த தேவர்கள்‌: தமிழ்ப்‌ பேராகிரியர்‌ மு. 
இராகவையங்கார்‌ - முதற்பதிப்பு, 1948. 


திருக்குறள்‌ - ஆராய்ச்சிப்‌ பதிப்பு: கி.வா. ஜகந்நாதன்‌, 1963. 


திருக்குறள்‌ - உரைக்கொத்து: தி. பட்டுச்சாமி ஓதுவார்‌, 
1957-1958. 


திருக்குறள்‌ - உரை வளம்‌: ௪. தண்டபாணி தேசிகர்‌, 1950, 
1951, 1952. 


- திருக்குறள்‌ - கரலிங்கர்‌, பரிப்பெருமாள்‌ உரை: தெ. பொ. 
பழனியப்ப பிள்ளை, 1945-1948. 


திருக்குறள்‌ - பரிமேலழகர்‌ உரை: முகவை இராமாநுசக்‌ கவி 
ராயர்‌, 1841. 


திருக்குறள்‌ - தெளிபொருள்‌ விளக்கம்‌: திருத்தணிகைச்‌ சர 
வணப்‌ பெருமாளையர்‌. 


திருக்குறள்‌ - பரிமேலழகர்‌ உரை: யாழ்ப்பாணத்து நல்லூர்‌ 
ஆறுமுக நாவலர்‌, 1861. 


திருக்குறள்‌ - பரிமேலழகர்‌ உரை: கோ. வடிவேலு செட்டியார்‌, 
1904. 


திருக்குறள்‌ - பரிமேலழகர்‌ உரை : மு. இராகவையங்கார்‌, 1910. 


திருக்குறள்‌ - பரிமேலழகர்‌ உரை: கிருஷ்ணாம்பேட்டை குப்பு 
சாமி முதலியார்‌, 1924, 


196 


திருக்குறள்‌ பாட வேறுபாடு 
திருக்குறள்‌ - பரிமேலழகர்‌ உரை: மணி. திருநாவுக்கரசு 
முதலியார்‌, 1928. i 


திருக்குறள்‌ - பரிமேலழகர்‌ உரை: வை.மு. கோபால கிருஷ்ண 
மாச்சாரியார்‌, 1937. 

தருக்குறள்‌ - பழைய வுரை: டாக்டர்‌ ௨. வே. சாமி நாதையர்‌ 
நூல்‌ நிலையம்‌, 1961, 

திருக்குறள்‌ அறத்துப்பால்‌ - மணக்குடவர்‌ உரை: வ. ௨. 
சிதம்பரம்‌ பிள்ளை, 1917. 


திருக்குறள்‌ - மணக்குடவர்‌ உரை: கா. பொன்னுசாமி நாட்‌ 
டார்‌, 1925. 


திருக்குறள்‌ - மணக்குடவர்‌ உரை: இராஜ சிவ. சாம்பசிவ 
சர்மா, 1958. 

திருவள்ளுவ காயனார்‌ அருளிச்‌ செய்த திருக்குறள்‌ மூலமும்‌ 
சுகாத்தியர்‌ இயற்றிய கருத்துரயட்டவணயும்‌ பொழிப்‌ 
புரயும்‌, 1889. 

இவ்யப்பிரபந்தம்‌ - முதலாயிரம்‌ பதிப்புரை: மர்ரே ராஜம்‌ 
வெளியீடு, 1955. 

நுண்பொருள்‌ மாலை - திருமேனி இரத்தின கவிராயர்‌: செம்‌ 
தமிழ்ப்‌ பத்திரிகை. 

பரிபாடல்‌ - உரைப்பாயிரம்‌: டாக்டர்‌. உ.வே. சாமி நாதையர்‌ 
பதிப்பு. 


யாப்பருங்கல விருத்தியுரை: ராவ்பஹதூர்‌ ச. பவானத்தம்‌ 
பிள்ளை பதிப்பு, 1916. 


வித்துவான்‌ தியாகராச செட்டியார்‌: டாக்டர்‌. ௨. வே. சாமி 
நாதையர்‌, 1942. ம்‌ 


போருட்‌ குறிப்பு அகராதி 


௮ 

அஃ றிணைச்‌ சொல்‌ 136 
அகப்பாட்டு வண்ணம்‌ 73, 74 
அகவலிசை 13 
அகைப்பு வண்ணம்‌ 77 
அசை 11 
அசைச்‌ சீர்‌ 10 
அசையும்‌ சீரும்‌ இசையொடு 

உணர்தல்‌ 16 
அடி ¢ 4, 11, 52 
அடிமோனத்தொடை 21 
அணிகலன்கள்‌ 65 
அதிகார அடைவு 154 
அந்தாதித்‌ தொடை 20 
அம்மை 80, 81 
அமித சாகரனார்‌ 49 
அவிநயனார்‌ 32, 63, 66 
அழகிய மணவாள தாசர்‌ 65 
அளபெடை 123 
அளபெடைத்‌ தொடை 18, 43, 90 
அளபெடை வண்ணம்‌ 70 
அளவடி 51, 52 
அளவடிப்‌ பாக்கள்‌ 4 
அனு - 40, 42 

ஆ 

ஆகுபெயர்ப்‌ பொருள்‌ 143 
ஆசிடை எதுகை 39 
ஆசெதுகை 39, 40, 90, 122 
ஆசெழுத்து 122 
ஆடூஉ முன்னிலை 65 


ஆய் தவெழுத்தின்‌ வரலாறு 88 
ஆய்த வோசை 32, 174 
ஆராய்ச்சி 83 
ஆறுமுக காவலர்‌, யாழ்ப்‌ 

பாணத்து நல்லூர்‌ 113 
ஆன்றோர்‌ ஆட்சி 17 


இ 
இக்காலத்து வழக்கு 123 . 
இக்கால வழக்கு 126 
இடமாற்றி எழுதிவிடுதல்‌ 130 
இடைச்‌ செருகல்கள்‌ 167 
இடைச்சொல்‌ ஆட்சியில்‌ 
பொருட்‌ சார்பு 131-133 
இடைச்சொல்‌ வழக்கு 131 
இடைநிலையில்‌ மாற்றம்‌ 133 
இடைப்புணர்‌ 54, 57, 59, 60 
இடைப்புணர்‌ எதுகை 57, 96 
இடைப்புணர்‌ முரண்‌ 55,57, 96 
இடைப்புணர்‌ மோனை 57, 96 
இடையாகு எதுகை 38 
இடையாகு மோனை 39 
இடையின எதுகை 37, 90' 
இடையின மோனை 34 
இணை 22, 46, 58, 59 
இணை எதுகை-இரண்டாம்‌ அடி 
ல்‌ 92 


இணை எதுகை-ஈரடியிலும்‌ 91 
இணை எதுகை-முதலடியில்‌ 92 


இணை-பொழிப்பு 49 
இணை-பொழிப்புத்‌ தொடைகள்‌ 
51 

இணை முரண்‌ 46 
இணை முரண்‌-இரண்டாம்‌ அடி 92 
இணை முரண்‌-முதலடி 92 
இணைமோனை 46, 51, 145 
இணைமோனை-இரண்டாம்‌ அடி 
யில்‌ 91 


இணை மோனை-ஈரடிகளிலும்‌ 90 
இணை மோனை-முதலடியில்‌ 90 
இணேயளபெடைத்‌ தொடை 46 


இணையெதுகை 145 
இயல்பு சந்தி 140 
இயற்சீர்‌ 10 


198 யாப்பு அமைதியும்‌ 
இயற்சீர்‌ வெண்டளை 10 
இயைபுத்‌ தொடை 44 
இயைபு வண்ணம்‌ 70 
இரட்டைத்‌ தொடை 20, 21 
இரணத்‌ தொடை 43 
இராகவையங்கார்‌, மு. 32, 88, 
113, 173, 174 


இராமகிருஷ்ண வித்தியாலயம்‌, 
கோவை. 114 


இராமநாதபுரம்‌ சேதுபதி 165 
இராமாநுஜக்‌ கவிராயர்‌, 
முகவை. 113 
இருபது வண்ணங்கள்‌ 67 
இருவிகற்பக்‌ குறட்பா 23, 24 


இருவிகற்பக்‌ குறட்பாக்கள்‌ 84 
இருவிகற்பப்‌ பாடல்களில்‌ ஒரு உ 
எதுகை பெருதவை 


இருவிகற்பம்‌ 23, 24, 26 
இலக்கண நூல்‌ 20 
இலக்கணப்‌ போலி 30 
இலக்கண மரபு 64 


இலக்கண வகையால்‌ மாற்றம்‌ 

135-138 
இலக்கண வரன்‌ முறை 159 
இலக்கண விளக்கம்‌ 11 
இலக்கியத்திற்கு இலக்கணம்‌ 52 


இலக்கிய வழக்கு 38 
அன்ம்ாண்ச்‌ 29 
இறுதியிலிருந்து .நரக்கும்‌ 
தொடைகள்‌ 54 
இன்னிசை மூவடி முக்கால்‌ 83 
இனம்‌ 40 
இனம்‌ பற்றிய கிரே 42 
இனமான எழுத்துக்கள்‌ 124 
இனமான கிளையெழுத்து 40 
இனவெதுகை 35-37 
இனவெதுகை-வல்லின எதுகை 
89 
FF 
ஈரடி முக்கால்‌ 83 
௨ 

உடம்படுமெய்‌ 140 
உடன்பாடு 65 
உத்தி 54 
உமரபதி சிவாசாரியார்‌ 169 
உயர்‌ திணை-ஒருமை 137 
உயர்‌ இணைச்‌ சொல்‌ 136 
உயர்‌ திணைப்‌ பன்மை 137 


உயிரளபெடை பெற்ற பாடல்‌ 
கள்‌ 71 


பாட வேறுபாடும்‌ 


உயிரெதுகை 32-36 
உயிரெதுகை பெற்ற குறட்பா 
89 


உயிரெதுகை-மூன்றாம்‌ எழுத்து 
ஒத்தவை 89 


உயிரெதுகையிட்டுப்‌ பாடுதல்‌ 
பண்டை மரபு 34 
உயிரொன்‌ றிய எதுகை 33 


உருட்டு வண்ணம்‌ 68 
உரைக்‌ கொத்து 114 
உரைகாரர்‌ பதின்மர்‌, 169 
உரைகாரர்‌ மேற்கோள்களில்‌ 

பாடவேறுபாடு 158 
உரையாசிரியர்கள்‌ ட. 

15 

உரையாசிரியர்‌ கோட்பாடு 163 
உரைவளம்‌ 114 
உலகமொழி 102 
உலகியல்‌ வழக்கு 61 
உவமவுருபு 29 
உறழ்ச்சித்‌ தொடை. 19, 24, 45 
உறழ்ச்சித்‌ தொடை தண்ட 

தைந்து 60 

௭ 

எடுத்தலோசை 123 
எண்ணுவண்ணம்‌ 76 
எதிர்கால இடைநிலை 124 
எதிர்‌ மறை 65 
எதிர்‌ மொழிகள்‌. 78 
எதுகை 21,22 
எதுகை-எட்டு 19 
எதுகைத்‌ தொடை 32, 38, 64 


எதுகைத்‌ தொடை மரபுகள்‌ 22 
எதுகை நயமுடைய பாடம்‌ 141 


எதுகை முரண்‌ 43 
எதுகை மோனை 160 
எழுத்து . 11 
எழுத்துப்போலி 30 
எழுத்தும்‌ அசையும்‌ 16 


எழுதுங்கால்‌ இடமாற்றம்‌ யத்‌ 
றவை 130 


ஏ 


ஏடுகளைப்‌ பரிசோதிப்பார்‌ 119 


ஏந்தல்‌ வண்ணம்‌ 76 
ஏந்திசைச்‌ செப்பலோசை 13 
ஏழனுருபு 132 
ஏழு தொடைகள்‌ 60 
ஏற்புழிக்‌ கோடல்‌ 54 


பொருட்‌ குறிப்பு அகராதி 


த்‌ [2] 
ஐகாரம்‌-போலி 27 
ஐந்தாம்‌ உருபோடு எழாம்‌ 

உருபு 131 
ஐந்து முதல்‌ தொடைகள்‌ 45 
ஓ 

த்தறுத்துப்‌ பாடுதல்‌ 17 
பகன்‌ போலி 30 


ஒருமை-பன்மை வாய்பாடு 
ஒருமை-பன்மை வேற்றுமை 137 


ஒருமை வாசகம்‌ 138 
ஒருவிகற்பக்‌ குறட்பா - ஒரூஉ 
ஒருவிகற்பம்‌ 23 
ஒரூஉ -59 


௨ அளபெடைத்‌ தொடை 48 
ரம்‌ க்கு 23, 27, 31, 34, 48, 
61, 64, 69, 93 

ஒரூஉ எதுகை நயம்‌ 50 
ஒரூஉ எதுகை பெற்ற பாடல்‌ 
கள்‌ 48 
உத்‌ தொடை 20, 47, 48 
லர ரை நயம்‌ 152, 153 
ஒரூஉத்தொடை-பெருவரவு 48 


ஒரூஉத்‌ கொடையாக உய 
செதுகை பெற்றவை 89 

- ஒரூஉ முரண்‌ 48, 94 
ஒரூஉமோனை 48, 61, 93 
ஒரூஉ மோனையும்‌ ஒரூஉ எது 
கையும்‌ 47 
ஒரூஉ வண்ணம்‌ 75 
ஒலி ஒப்புமை 121, 123 


ஒலி ஒப்புமையால்‌ புகுந்த வேறு 


பாடு 121- 150 
ஒழுகிசைச்‌ செப்பலோசை ட 
5 

குவண்ணம்‌ 75 
ஒற்றளபெடை பெற்ற பாடல்‌ 
கள்‌ 71 
ந்றுக்கிளை 42 
ள்‌ க்‌ 37, 38, 90 


ஒன்றின முடித்தல்‌ தன்னின 


முடித்தல்‌ 55, 60 
ஒன்றே முக்காலடி 44 
ஓ 
ஓசை 12 
ஓசை யொருமை 132 
ஓரடி முக்கால்‌ 7, 24, 83 


199 
ஒள 
ஒளகாரம்‌-அவ்‌ த 
க 
கடை 55 
கடைக்‌ கூழை 94-56, 58-60 
கடைக்‌ கூழை மோனை 96 
கடைக்‌ கூழை யெதுகை 57 
கடையாகு எதுகை 38 
கடையாகு மோனை 39 
கடையிணை . 54, 55, 58-60 
கடையிணை எதுகை 56, 95 
கடையிணை முரண்‌ 55, 56, 95 
கடையிணை மோனை 56 
கடையிணை மோனை-இரண்டாம்‌ 


அடி 95 
கடையிணை மோனை- முதல்‌ அடி 
95 


கணேசையர்‌, சி, புன்னாலைக்‌ 


கட்டுவன்‌. 66 
கதுவாய்த்‌ தொடை நயம்‌ 50 
கந்தியார்‌ 111, 167 
கம்பர்‌ 156 
கம்பராமாயணம்‌ 167 
கருத்துடை யடை 65 
கலித்தொகை 16 
கலிப்பா 68 
கலைமகள்‌ பத்திரிகை 114 
களவழி நாற்பது 81. 
களவுகற்பு வாழ்க்கை 81 
கற்றாுராலும்‌ பாடமாறுபாடு 194 

கா 
காக்கை பாடினியார்‌ 5,9, 15, 63 
காசு- பிறப்பு 10 
காமத்துப்பால்‌ al 
கார்‌ நாற்பது 91 
காரண காரியத்‌ தொடர்பு 
காரிகைப்‌ பாடல்‌ 67 
காலிங்கர்‌ 114, 171 
காலிங்கருரைப்பாடம்‌ 144 
காளிங்கர்‌ 107, 110, 137, 138, 


143, 148, 153, 154, 172 


காளிங்கர்‌ உரை 144 

காளிங்கர்‌ பாடச்‌ சிறப்பு 143, 

144 

காளிங்கர்‌ பாடம்‌ 169 
வி 

கியூபர்‌ 25 


கிளையெழுத்துக்கள்‌ 41 


200 


கஇளையெழுத்து-பேரரசிரியர்‌ 
விளக்கம்‌ 42 
கீ 
தட்க்கதுவாய்‌ 49, 59 
தழ்க்கதுவாய்‌ எதுகை 49, 95 
கீழ்க்கதுவாய்‌ மோனை 49, 95 
கு 
குணவீர பண்டிதர்‌ 29 
குப்புசாமி முதலியார்‌, கிருஷ்‌ 


ஒம்‌ பேட்டை 113 
குமரகுருபர சுவாமிகள்‌ 114 
குறட்பா அமைப்புமுறை 26 
குறட்பா மரபு 64 
குறட்பா மரபுணர்த்தும்‌ முதல்‌ 

நூல்‌ 64 
குறட்பாவின்‌ சொல்ரோக்கும்‌ 


பொருள்நோக்கும்‌ 66 
குறள்‌-அழ, 9 
குறள்களில்‌ அளபெடை 

அமைப்பு 44 
குறள்‌-சீர்‌ 9 
குூறள்‌- தளை 10 
குறள்‌ நூலின்‌ நிலைபேறு 167, 

168 
குறள்‌ வடிவம்‌ 9 
குறள்‌ வெண்பா 9 
குறள்‌ வெண்பா மரபுகள்‌ 9-14 
குறளில்‌ ஏந்திசைச்‌ செப்ப 

லோசை 13 
குறளில்‌ ஒழுகஇசைச்‌ செப்ப 

லோசை 14 
குறளில்‌ செப்பலோசை 13 
குறளில்‌ பாடவேறுபாடு புகுந்த 

காலம்‌ 104, 105 
குறளுக்கு உரைகண்டார்‌ 104 


குறளைத்‌ திருத்திய பாதிரியார்‌ 


161 
குறிப்புகள்‌ 83-96, 169-174 
குறிப்புச்‌ சொற்கள்‌ 65 
குறில்நெடில்‌ மாற்றங்கள்‌ 129 
குறிலெதுகை 36 
குறுஞ்சீர்‌ வண்ணம்‌ 71 
குறுந்தொகை 76 
குறுவெண்பாட்டு 6 

கூ 

கூழை 48, 49, 51, 58, 59 


கூழைத்தொடை 49 


யாப்பு அமைதியும்‌ பாட வேறுபாடும்‌ 


கூழைமோனை 94 
கூழைமோனை த்‌ தொடை 49 
கை 
கையனார்‌ 54 
கொ 
கொண்ட சீர்‌ 16 
கோ 
கோபால கிருஷ்ணமாச்சாரி 

யார்‌, வை. மு. 114, 149 
கோவையார்‌ 170 
௪ 
சங்கச்‌ செய்யுளில்‌ யாப்பு 

வளர்ச்சி 83 
சங்கயாப்புடையார்‌ 12 
சங்கர நமச்சிவாயர்‌ 30, 31 


சடகோப ராமாநுசா சாரியார்‌ 


114 
சந்த நடை 12 
சந்தித்தடுமாற்றம்‌ 126 
சரவணப்‌ பெருமாளையர்‌, 
தணிகை. 113 
சா 
சாதாரண மக்கள்‌ 119 


சாம்பசிவசர்மா, இராஜ. சிவ. 
114 

சாமிநாதையர்‌, உ. வே. 114, 
161, 173 
சாமிநாதையர்‌ நூல்‌ நிலையப்‌ 
பதிப்பு 170 
சாமிநாதையர்‌ நூல்நிலையம்‌ 147 
சாமிநாதையர்‌ நூலகப்‌ பதிப்பு 


147-0 
சி. 
சித்திரவண்ணம்‌ 72 
சிதம்பரம்‌ பிள்ளை, வ. ௨. 114 
சிந்தடி 55 
சிறுபான்மை வழக்கு 38 
சிதா சாஸ்திர ஆராய்ச்சி 

யாளர்‌ 119 


பொருட்‌ குறிப்பு அகராதி 


சீ 
சர்‌ 1], 16 
சீர்‌ எதுகை 26 
சீர்களில்‌ வரும்‌ தொடைகள்‌ 
45-63 
சர்மோனை 22 
சீரிடை ஆசெதுகை 90 
சீரெதுகை 31,61 
ச 
சுகாத்தியர்‌ 160, 163, 173 
சுகாத்தியர்‌ திருத்தம்‌ 164 
சுகாத்தியரின்‌ பதிப்பு 163-166 
சூ 
சூளாமணி 156 
செ 
செந்தமிழ்‌ 25, 67, 88 
செந்தமிழ்ப்‌ பத்திரிகை 32 
செந்தமிழ்‌ வளர்த்த தேவர்கள்‌, 
173, 174 
செந்தொடை 20, 61-63 
செந்தொடை மருள்‌ 62 
செப்பல்‌ வெண்பா 13 
செப்பலோசை 12 
செம்மோனை 39 
செய்யுள்‌ 5 
செய்யுள்‌ விகாரம்‌ 139 
செய்யுளியல்‌ 21 
செய்யுளின்‌ சந்தம்‌ 139: 
செவ்வளபெடை 39 
செவ்வியைபு 39 
செவ்வெண்‌ 76 
செவ்வெதுகை 39 
சே 
சேக்கிழார்‌ 17 
சொ 


சொற்பொருட்‌ பின்வருநிலை 79 


த 


தண்டபாணி தேசிகர்‌, ௪. 114, 
144 


தண்டியலங்காரம்‌ 171 


201 


தருமபுர ஆதீன கர்த்தர்‌ 114 
தலை, இடை, கடையரகு 
எ னகைகள்‌ 39 
குலை, இடை, கடையாகு எதுகை 
மோனைகள்‌ 38 
தலையாகு எதுகை 24, 38, 43, 152 


தலையாகு மோனை 39 
தளை 11 
அன்னக்‌ பிறவினை வாய்பாடு 
136 
தா 
தா௮ வண்ணம்‌ 68, 69 
தாய பனுவல்‌ 61 
தி 


தியாகராச செட்டியார்‌ 160, 161, 
173 


திருக்குறட்‌ பா-நடை 64 
திருக்குறள்‌ ஆராய்ச்சி 144 
திருக்குறள்‌ ஆராய்ச்சிப்‌ பதிப்பு 
114 
திருக்குறள்‌ உரை 112 
திருக்குறள்‌-உரைக்கொத்து 114 
திருக்குறள்‌-உரைவளம்‌ 114, 144 
திருக்குறள்‌ நடை 65 
திருக்குறள்‌ பாட வேறுபாடு 
99-168; 175-194 
திருக்குறளில்‌ உயிரெதுகை 34 
திருக்குறள்‌ ஒள-௮வ்‌ போலி 
எழுத்து 30 
திருக்குறளில்‌ பொழிப்புத்‌ 
தொடை 47 
திருக்குறளில்‌ வெண்பா 
அமைப்பு 25 
திருக்குறளின்‌ உண்மைப்‌ பாடம்‌ 
159 
அகக்‌ திருத்திய பதிப்‌ 
பாசி 160-162 


னன்‌ " ம்ய்கிறம்‌ வத்‌ 
கம்‌ 


திருகாராயணையங்கார்‌ ர்‌ 
திருகாவுக்கரசு முதலியார்‌, மணி. 
114 


திருமேனி இரத்தின கவிராயர்‌, 
திருக்குருகூர்‌ 151, 152, 170 
திருவள்ளுவ மாலை 92 
திருவள்ளுவர்‌ 141 
திருவள்ளுவர்‌ திருநாள்‌ விழா 
மலர்‌ 87 


202 


திருவாவடுதுறை ஆதனம்‌ 160 
திருவேங்கடவன்‌ பல்கலைக்‌ கழ 
கம்‌ 114 
திவ்யப்‌ பிரபந்தம்‌ 94, 118 
திவ்யப்‌ பிரபந்தம்‌-முதலாயிரம்‌ 
பதிப்புரை 118 


அ 
துறை 52 
தா 
தூக்கு 16 
தூங்கல்‌ வண்ணம்‌ 68 


தூங்கிசைச்‌ செப்பலோசை 13 
தூங்கிசைச்‌ செப்பலோசைக்‌ 
குறள்கள்‌ 94 


தெ 
தெளிபொருள்‌ விளக்கம்‌ 
தென்னாட்டு மொழிகள்‌ 


113 
119 


தொ 


தொடை 11, 15, 16 
தொடை-எட்டெட்டுப்‌ பாகுபாடு 
19 

15-18, 19, 30, 42, 
46, 52, 53, 140 


தொடை நயம்‌ 


தொடைகிலைச்‌ சிறப்பு 134 
கொடை ேநோக்கும்‌ நடை 
நோக்கும்‌ 66 
தொடைப்பயன்‌ 16 
தொடை-பிற்கால வளர்ச்சிநிலை 
21 

தொடையமைப்பு 32 
தொடையின்பம்‌ 139, 141 
தொடை வகை 19 
தொடை வகைகள்‌ 19-44, 45 


தொடை விகற்ப அட்டவணை 59 
தொடை விகற்பங்களுள்‌ ஒப்‌ 
புமை 58 


தொடை விகற்பம்‌. 19, 20, 35, 
44, 45, 51, 84 

கொடை விகற்பம்‌ முப்பத்‌ 
தைந்து 31 
தொடை விகற்ப மரபுகள்‌ 61 
தொல்காப்பிய உரை 33 
தொல்காப்பிய உரையாசிரியர்‌ 
28 


யாப்பு அமைதியும்‌ பாட வேறுபாடும்‌ 


தொல்காப்பியம்‌ 22, 42, 171 
தொல்காப்பியர்‌ 3, 4,6, 16, 17, 
20, 21, 28, 30, 41, 44, 45-47, 61, 
67, 72-75, 77, 78, 80, 87, 88 
தொல்காப்பியர்‌ உணர்த்தும்‌ 
வண்ணவகை 07 
தொல்காப்பியரின்‌ விதிச்‌ சூத்‌ 
திரம்‌ 68 
தொல்காப்பிய விதி 69 
தொல்காப்பிய விதிச்‌ சூத்திரம்‌ 
71 


தொன்னூல்‌ விளக்கம்‌ 11, 41, 66 


தோ 
தோலா மொழித்‌ தேவர்‌ 156 
ந 
நச்சினார்க்கினியர்‌ 16, 29, 87, 68 
நச்சுமனார்‌ 62 
நத்தத்தனார்‌ 63 
நல்லாறனார்‌ 41 
நலிபு 72 
நலிபு வண்ணம்‌ 72 
நளவெண்பா 47, 167 
கன்னூல்‌ 5, 29, 30, 170 
BT 
நாஞ்சில்‌ நாடு 124 
நாடக வழக்கு al 
நாலடியார்‌ 65 
காற்சீரடி 4, 45 
நான்கு பாக்கள்‌ 3 
கி 
நிரனிறைத்‌ தொடை 20, 21 
அ 
நுண்பொருள்‌. மாலை 151, 152, 
g 170 
கா 
நூல்‌ போற்றும்‌ முறை . 101 
நூற்பாக்கள்‌ > 
நூறு வண்ணம்‌ 66 
நூரன்‌ முகம்‌ 163 


பொருட்‌ குறிப்பு அகராதி 


நெ 
நெடில்‌ எதுகை 34-36, 89 
நெடில்‌ மோனை 34 
கெடுஞ்சீர்‌ வண்ணம்‌ 71. 
கே 
கேமிகாத இலக்கணம்‌ 29 
நேரடி. 4 
நேரிசை மூவடிமுக்கால்‌ 83 
ப 
பகைத்‌ தொடை 43 
பகை மாட்சி 155, 156 


பட்டுச்சாமி ஓதுவார்‌, தி. 114 
படை மாட்சி 155 
பண்டை உரையாசிரியர்‌ 108 
பதிப்பாசிரியர்‌ 104 
பதிப்பாசிரியர்‌ பாட வேறுபாடு 
113-115 

பதினெண்‌ கீழ்க்கணக்கு 81 
பல்காயனார்‌ 23, 63 
பலவடி முக்கால்‌ 83 
பவணந்தி முனிவர்‌ 5, 29 
பவானந்தர்‌ 7. 
பவானந்தர்‌ கழகம்‌ 173 
பழக்க வழக்க மரபு 142 
பழஞ்சூத்திரம்‌ 40 
பழமையான தொடைகள்‌ 20 
பழமையான பாடம்‌ 152 
பழமொழி 65 
பழனியப்பபிள்ளை, தெ. பொ. 
114, 143, 144 

பழைய உரை 147 
பழைய உரைகாரர்‌ 147, 149 
பழைய மரபு 35 
பழைய வெண்பா 41 
பரிதியார்‌ 110, 137, 151, 152 
பரிப்‌ பெருமாள்‌ 152 
பரிப்‌ பெருமாள்‌ உரை . 114 


பரிப்‌ பெருமாள்‌ காட்டும்‌ பாட 
வேறுபாடு 106 
பரிப்‌ பெருமாள்‌ பாடம்‌ 169 
பரிபாடல்‌ உரை 112 
பரிமேலழகர்‌ 75, 107, 108, 110- 
112, 136-138, 141-143, 145, 146, 


149, 151, 153, 157, 168, 172, 
173 

பரிமேலழகர்‌ உரை 119, 147 
பரிமேலழகர்‌ உரைபாடம்‌ 170 


203 


பரிமேலழகர்‌ தரும்‌ பாட வேறு 
பாடு 108-112 
பரிமேலழகர்‌ பாடத்தினும்‌ 


சிறப்புடைய பாடங்கள்‌ 151- 


154 

பரிமேலழகரின்‌ மூலபாடம்‌ 120 
பா 

பா 12 

பர௮ வண்ணம்‌ 68 

பாட்டின்‌ உருவ அழகு 65 


பாட பரிசோதனை 
பாட பேதம்‌ 

பாட மரபு 

பாட ரூப பேதங்கள்‌ 
பாடல்களில்‌ வினை முடிவு 74 
பாடல்களின்‌ சந்தம்‌ 79 
பாட வேறுபாடு 116, 117, 168 


பாட வேறுபாடுகள்‌ 115, 125; 
150-154 
பாட வேறுபாடு நேர்ந்த வகை 
101-103 


பாடற்கு ஓசை நய மூட்டுதல்‌ 143 
பாண்டித்துரைத்‌ தேவர்‌ 165,173 


பாணி 16 
பாதிரியார்‌ 161 
பாதிரித்துரை 174 
பாமரபு 141 
பாயிரம்‌ 163 
பாலவன த்தம்‌ ஜமீன்தார்‌ 165 
பாவகை நான்கு 3 
பாவின்‌ ஓசை நயம்‌ 45 
பாவின்‌ பொது இயல்பு 3-5 
பாவும்‌ அடியும்‌ A 
பாவுறுப்பும்‌ பாவும்‌ 11 
பி 


பிரயோக விவேக நூலார்‌ 30 
பிள்ளைப்‌ பெருமாளையங்கார்‌ 65 
பிற்கால இலக்கிய வளர்ச்சி 45 


பிற்காலப்‌ புலவர்கள்‌ . 167 
பிற்கால மரபு 64 
பிற்கால யாப்பியல்‌ நூல்கள்‌ 19 
பின்‌ 34, 57, 59, 60 
பின்‌ எதுகை 96 
பின்‌ முரண்‌ 55, 58, 96 
பின்‌ மோனை 96 
பின்மோனைத்‌ தொடை 57 
பின்னெ துகை 58 


பின்னெதுகைத்‌ தொடை 57 


204 யாப்பு அமைதியும்‌ 
்‌ 
புகழ்ச்சி நூல்‌ 157 
புத்தமித்திரனார்‌ 29 
புதியன புகுதல்‌ 42, 52 


புலவர்‌ குழந்தை 42, 50, 51, 62 
புலவர்‌ பெருமக்கள்‌ 60 
புலவர்‌ மேற்கோள்களில்‌ பாட 

வேறுபாடு 155-157 
புலவர்‌ வழக்கு 63 
புறநானூறு 172 
புறப்பாட்டு வண்ணம்‌ 73, 74 


புறப்பொருள்‌ வெண்பாமாலை 47 
பெ 

பெரிய புராணம்‌ 167 

பெருந்தேவனார்‌ 36, 158, 159 

பெருவழக்கு 46 
பே 


பேராசிரியர்‌ 4, 6, 12, 17, 21, 33, 
42, 68, 70, 73-78 80, 81 


யொ 
பொச்சாவாமை 156 
பொருள்‌ செயல்வகை 153 
பொழிப்பு 22, 46, 59 
பொழிப்பு எதுகை 47, 69 


பொழிப்பு எதுகை-இரண்டாம்‌ 
அடியில்‌ 93 
பொழிப்பு எதுகை-முதலடியில்‌ 
93 

பொழிப்பு-ஒரூஉ 61 
பொழிப்புத்‌ தொடை, 20, 47 
பொழிப்பும்‌ ஒரூஉவும்‌ 20, 45, 68 
பொழிப்பு-முரண்‌ 93 


பொழிப்பு முரண்‌ தொடை 47 
பொழிப்பு மோனை 23, 47, 51, 
61, 64 


பொழிப்பு மோனை-இரண்டாம்‌ 

அடியில்‌ 92 
பொழிப்பு மோனை-ஈரடி.களில்‌ 92 
பொழிப்பு மோனை நயம்‌ 157 
பொழிப்பு மோனை-முதலடியில்‌ 
92 
23 
114 


பொழிப்பு வழிமோனை 
பொன்னுசாமிநாட்டார்‌ 


போ 


84 


போப்‌ பாதிரியார்‌, ஜி.யு. 
்‌ 27, 125 


போலி 


பாட வேறுபாடும்‌ 


போலி எழுத்தின்‌ பயன்‌ 30 
போலி எழுத்தின்‌ வரலாறு 28 
போலி எழுத்து 26, 30 
போலியெழுத்து 134 
போலி யெழுத்துக்கள்‌ 29 
போலி வகை 42, 125 
ம 
மகடூஉ முன்னிலை 65 


மகரத்திற்கு னகரம்‌ போலி 125 
மங்கல வழக்‌ 61. 
* மணக்குடவர்‌ 106, 110, 136,137, 
145, 146, 146, 153 
மணக்குடவர்‌ உரை 114 
மணக்குடவர்‌ தரும்‌ நயமுடைய 


பாடங்கள்‌ 145 
மணக்குடவர்‌ பாடம்‌ 169 
மதுரைக்‌ காஞ்சி உரை 16 
மரபுவழி அமைதி காணல்‌ 139- 

142 

மலையாளம்‌ 119 

மழலைப்பேச்சு 126 
மா 

மாற்றங்கள்‌ 131 
மி 


மிகுதிபற்றி அமைந்த பெயர்‌ 69 


மீ 
மீனாட்சிசுந்தரம்பிள்ளை, திரிசிர 


புரம்‌ மகாவித்துவான்‌ 160 
ம . 

முடிபு காட்டுதல்‌ 75 

முடுகு வண்ணம்‌ . 68 


முத்துவீர உபாத்தியாயர்‌, திரி- 
1 


சிரபுரம்‌ உறையூர்‌ 2 
முத்து வீரியம்‌ 12 
முதற்பா 3, 4 
முதற்பாணி 16 
முதற்றொடை 15, 17, 35 
முதற்றொடையில்‌ முரண்‌ 

அமைதி 44 
முந்தையோர்‌ கொள்கை 3 
முந்தையோர்‌ மரபு 4 
முப்பால்‌ பகுப்‌ 163 
முரண்‌ தொடை 42, 54, 90 


பொருட்‌ குறிப்பு அகராதி 


முரண்‌ தொடை--அளபெடைத்‌ 


தொடை 42 
முரண்‌ நயம்‌ 48 
முற்று 50, 52, 54, 59 
முற்று எதுகை - 95 
முற்று மோனை 24, 50, 51 


முற்று மோனை- இரண்டாம்‌ அடி. 
்‌ யில்‌ 95 


முற்று மோனை-முதலடியில்‌ 95 


முற்றெதுகை 50 
முன்னையோர்‌ பாடல்களில்‌ 


குறள்‌ வடிவம்‌ 152 
ழே 
மூலச்சுவடிகளின்‌ பரிசோதனை 

119 

மூலநூல்‌ அச்சிடுவார்‌ 168 

மூலபாடப்‌ பதிப்பு 168 

மூவகைச்‌ செப்பலோசை 12 
மூன்றாம்‌ எழுத்தொன்று 

எதுகை 34, 89 

மெ 

மெல்லிசை வண்ணம்‌ 70 

மெல்லின எதுகை - 37, 38, 89 

மெல்லின மோனை 34 
மே 

மேற்கதுவாய்‌ 59 

மேற்கதுவாய்‌ எதுகை 49, 94 


மேற்கதுவாய்‌-கீழ்க்கதுவாய்‌ 49 


61 

மேற்கதுவாய்‌ மோனை 49, 94 
மொ 

மொழிநூல்‌ 119 

மொழி மரபியல்‌ 28 

மொழி மரபு 142 

மொழியியல்‌ ஆய்வாளர்‌ 119 
மோ 

மோனை 21, 38 

மோனை- துகை 22, 50, 60 


மோனை எதுகைகளில்‌ போலி 


எழுத்து 26 
மோனை எதுகைத்‌ தொடைகளில்‌ 
கிளையெழுத்துகள்‌ 40 


மோனை எதுகை விளக்கம்‌ 23 


“யாப்பருங்கல விருத்தி 


205 


மோனை ஒப்புமை 52 
மோனைத்‌ தொடை 41, 64 
மோனைத் தொடை அமைப்பு 124 
மோனை நயம்‌ 52 
மோனை நயம்‌-4, 5ஆம்‌ சீர்களில்‌ 


85 

மோனைநயம்‌-4, 5, 6, 7ஆம்‌ சீர்‌ 
களில்‌ 86 
மோனை முரண்‌ 43 
மோனையும்‌ எதுகையும்‌ 16, 44 

யா 

யாப்பதிகாரம்‌ 42, 50 
யாப்பருங்கல உரை 39 
யாப்பருங்கலக்‌ காரிகை 9, 19, 


33-35, 45, 49, 53-55, 84 
யாப்பருங்கலக்‌ காரிகை உரை 
காரர்‌ 51 
பாப்பருங்கலச்‌ சூத்திரம்‌ 8 
யாப்பருங்கலம்‌ 9, 15,45 
யாப்பருங்கல முடையார்‌ 12 
19, 35, 
52,54, 55, 62 

யாப்பருங்கல விருத்தி உரை 
காரர்‌ 7, 22, 41 
யாப்பருங்கல விருத்தியுரை 
தரும்‌ செந்தொடை விளக்கம்‌ 
62 

யாப்பருங்கல விருத்திச்‌ சூத்‌ 
திரம்‌ 20 


யாப்பருங்கல விருத்தியுரை 31, 
158 


யாப்பருங்கல. விருத்தியுரை 

காரர்‌ 13, 33, 43, 134 
யாப்பிலக்கண முறைமை 134 
யாப்பு அமைதிகள்‌ 82 
யாப்பு வண்ணம்‌ 64-79 

வ 

வகையுளி 145, 149 
வடிவ ஒப்புமை 198 


வடிவ ஒப்புமையால்‌ “வந்தவை 


127-129 
வடிவத்தை நிச்சயிப்பது 127 
வடிவ மாற்றம்‌ 116-124 
வடிவ மாறுபாடு 125 


வடிவ வேற்றுமை பாட வேற்‌ 


றுமை 116-117 
வடிவ வேறுபாடு 116 
127 


வடிவால்‌ ஒப்புமை 


206 யாப்பு அமைதியும்‌ 
வடிவேலுசெட்டியார்‌, கோ. 113 
வண்ணம்‌ ன்‌ 06, 141 
வண்ணம்‌ காணும்வகை 79 
வரதராசனார்‌, மு. 147, 148 
வரலாற்று முறை 64 
வருக்க எதுகை 34, 35, 89 


வருக்கம்‌ நெடில்‌ இனமோனை 
எதுகைகள்‌ 34 
வருக்க மோனை 34 
வருக்க எதுகை பெற்ற குறள்‌ 
J 35 


கள 


வல்லிசை வண்ணம்‌ 69 
வல்லின எதுகை 37 
வல்லின மோனை 34 
வழி 40 
வழி எதுகை 23 
வழிமோனை 23, 41 
வள்ளுவர்‌ வாக்கு - 139 
வள்ளுவனார்‌ 142 
வளர்‌ தூக்கு 16 
வன்பா 7 
வனப்பு வகையில்‌ திருக்குறள்‌ 

80-82 

வா 
வாழ்க்கை இலஃகியல்‌ 61 
வாழ்வியல்‌ இலக்கணம்‌ al 
வாழ்வியல்‌ நூல்‌ 82 
வி 

விகற்பத்‌ தொடை 19 
விகாரம்‌ 140 
விகுதி மாற்றங்கள்‌ 133 


விஞ்ஞான சாஸ்திர நோக்கு 119 
விட்டிசைத்‌ தொடை 20 
வித்துவான்‌ தியாகராச செட்டி 
யார்‌ 174 
வித்துவான்‌ தியாகராச செட்டி 
யார்‌ வரலாறு 161 


விருத்தம்‌ 52 
வினையெச்ச வாய்பாடுகள்‌ 136 
வீ 
வீரசோழிய உரை 36 
வீரசோழிய உரைகாரர்‌ 92 


பாட வேறுபாடும்‌ 


வீரசோழியப்‌ பதிப்பாசிரியர்‌ 

கள்‌ 166 

வீரசோழியம்‌ 29, 158, 173 

- வீரமாமுனிவர்‌ 11, 25, 41, 73 
்‌ வெ 


வெண்கூ வெண்பா 
வெண்சீர்‌ 9 


வெண்சீர்‌ வெண்டளை 10 
வெண்பா இயல்‌ 6-8 
வெண்பா ஓசை 13 


வெண்பா வகைகள்‌ 6 
வெண்பாவிற்கு அடிவரையறை 
6 


வெண்பாவின்‌ ஓசை 12 
வெண்பாவின்‌ சிறப்பு 7,8 
வெண்பாவின்‌ பொது இயல்பு 8 
வெள்ளி பாடல்கள்‌ 167 
வெள்ளியம்பலத்‌ தம்பிரான்‌ 167 


வெள்ளைப்‌ பாதிரியார்‌ 160 
வே 
வேளாண்‌ மாந்தர்‌ 143 


வேற்றுமை உருபு 131 


வை 


வையாபுரிப்பிள்ளை, எஸ்‌. 118 
வையாபுரிப்பிள்ளை தரும்‌ விளக்‌ 


கம்‌ 118-120 
2 

ஜகந்நாதன்‌, ௫. வா. 114 

ஜகன்னாதன்‌, ௧. 83 

ஸ்‌ 83 

ஸ்காட்‌ துரை 173 

ஸ்காட்‌ பாதிரியார்‌ 165 


ஸ்காட்டின்‌ வரலாற்று நிகழ்ச்சி 
174 

Constant Joseph Beschi, S. J. 25, 86 
Kuiper, F. B. J. 25 
Shen-Tamil ்‌ 86 
The Venba Metre in the Tiruk- 
kural 25 


